





- ௫ சபிரகதம்‌ (1947) 


கிடைக்குமிடம்‌ 

மா. சங்கரன்‌ 

127, வடக்குத்‌ தெரு 
. கொடுமுடி-638151, 


விலை 1-00 





தமிழ்‌ எழுத்துச்‌ சீர்மைகள்‌ : 
1. உகர ஊகார உயிர்மெய்களுக்குப்‌ பக்கக்‌ குறி 

- இடுதல்‌ (ஜுரம்‌, ஜூலை) 
2. உயிர்‌ நெடில்களுக்குச கால்வாங்கு தல்‌ 
படும்பாகார்‌ி போற்றடுதாம்‌, படம்பாதார்‌ போற்றா தாம்‌ 
வீங்க வீங்க நீர்‌ வேலி யாலகிற்கவன்‌ காத்தோடு 
லாங்கிப்‌ பரந்தொழாகலான்‌. 


PE, 


தேனோலை 
அச்ட்டவர்‌ : 

நாரா. நாச்சியப்பன்‌ 
நாவல்‌ ஆர்ட்‌ பீபண்டர்ஸ்‌ 
சென்னை-600014. 


வெளியிட்டவரி : 
௪. பிரகதம்‌ சென்னை-29, 


திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 


அமைவு 

வான்‌ பொய்த்தாலும்‌, தான்‌ பொய்யாது வளம்‌ சரக்கும்‌ 
காவீரி ஈதியின்‌ மேல்கரையில்‌ அமைந்துள்ளது திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடி. ஈரோடு--திருச்சி செல்லும்‌ புகைவண்டிப்‌ பாதையில்‌ 
94 மைல்‌ தொலைவில்‌ அமைந்துள்ளது ; ஐந்தாவது நிலையம்‌ 
கோவை மாவட்டத்தைச்‌ சேர்ந்தது, சொய்யலாறு காவிரியில்‌ 
வந்து கலக்கும்‌ கூடுதுறைக்கு, மேற்கே 5மைல்‌ தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. காவீரியைக்‌ கடந்தால்‌ சேலம்‌ மாவட்ட த்தை 
யும்‌, கொய்யலைக்‌ கடந்தால்‌ திருச்சி மாவட்டத்தையும்‌ 
அடையலாம்‌. 
கொங்குத்‌ தலம்‌ : 

பண்டைத்‌ தமிழ்காடு சேரநாடு, சோழகாடு, பாண்டிய நாடு 
தொண்டை நாடு, கொங்குநாடு என ஐந்து பிரிவுகளாகப்‌ பிரிந்‌ 
திருந்தது, சேலம்‌, தர்மபுரி, கோவை, நீலகிரி மாவட்டங்களும்‌ 
திருச்சி மாவட்டத்தில்‌ கரூர்‌, குளித்தலை வட்டங்களும்‌, மதுரை 
மாவட்டத்தில்‌ பழனி வட்டமும்‌ கொங்கு நாட்டின்‌ பகு திகளாகும்‌, 
கொங்கு நாட்டில்‌ ஏழு சைவத்தலங்கள்‌ சிறப்புடையன, அவை 
கரூர்‌, வெஞ்சமாக்கூடல்‌, பவானி, அவிநாசி, திரு முருகன்‌ பூண்டி, 
திடுச்செங்கோடு, திருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆகியன, கொடுமுடி 
ஆறாவது தலம்‌ ஆகும்‌. 


கறையூர்‌ 


திருப்பாண்டிக்‌ கொடுமுடியின்‌ பழைய பெயர்‌ கறையூர்‌. 
கறைசை எனவும்‌ வழரிப்படும்‌. பேராசிரியர்‌ இரா. பி, சேதுப்‌ 
பிள்ளை அவர்கள்‌ தமது ஊரும்‌ பேரும்‌ என்ற நூலில்‌ தேவும்‌ 
திருவும்‌ என்ற அத்தியாயத்தில்‌ இதைப்பற்றி ஆராய்ந்‌ 
துள்ளார்‌. (காண்க: சேர்க்கை) பழம்‌ பாடல்களிலும்‌, கல்வெட்டு 
களிலும்‌ கறைசை, கறையூர்‌ என்னும்‌ பெயர்‌ அதிகப்‌ புழக்கத்‌ 
தில்‌ உள்ளது. 


மாவீரன்‌ கொடுமுடி 


சங்க கரலத்தில்‌ “கொடுமுடி' என்ற பெயரில்‌ குறுநில 
மன்னன்‌ ஒருவன்‌ . இருந்துள்ளான்‌. அவனது தலை நகரம்‌ 
ஆமூர்‌ ஆகும்‌, கோட்டை, கொத்தளங்களுடன்‌, பாதுகாப்பு 
மிக்கது அந்த ஆமூர்‌. ஆமூர்க்‌ கோட்டையில்‌, மறைந்திருந்து 
பகைவர்களை த்‌ தாக்கப்‌ பொய்யறைகள்‌ பல இருந்தன. குறும்‌ 
பொறை மலையின்‌ கிழக்கே. அமைந்திருந்தது அந்த ஆமூர்‌. 
விண்ணை முட்ட நெடிதுயந்திருந்தது அம்மலை. காட்டுப்‌ பூக்கள்‌ 
அதன்‌ சாரலில்‌ பூத்துக்‌ குலுங்கின. (அகம்‌ 169). 


ஆமூர்‌ கவுதமன்‌ சாதேவனார்‌ தன்‌ புலமைத்‌ திறத்தால்‌ 
கொடுமுடியைப்‌ புகழ்ந்து பாடி, அவன்‌ ஆதரவில்‌ வாழ்ந்து 
வந்தார்‌. நொய்யலாற்றங்கரையில்‌ தற்போது அமைந்துள்ள 
பழையகோட்டை ஆனூர்‌ என்று வழங்கப்படும்‌. இதுவே அக்‌ 
'கால ஆமூராக இருக்கலாம்‌ என்று கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது. 
எழுதாற்று மங்களத்தில்‌ உள்ள கேரயிலின்‌ கதவு நிலையில்‌ 
உள்ள கல்வெட்டு ஒன்றில்‌ “இது ஆமூரான்‌ எழுத்து' என்று 
வருகின்றது.” அவனும்‌ இந்த ஆமூரைச்‌ சேர்ந்தவனாக இருக்‌ 
கலாம்‌. அறச்சலூர்‌ தலைமலைக்கும்‌, சென்னிமலைக்கும்‌ ஈடுவில்‌ 
குட்டிக்‌ கரடு என்ற சிறுமலை உள்ளது. அதுவே குறும்பொறை 
மலை ஆகலாம்‌. அதன்‌ உச்சியில்‌ தொன்மைச்‌ சின்னங்களான 
வட்டக்‌ கட்டிடத்தின்‌ அழிபாடுகள்‌ உள்ளன. 


கொடுமுடியின்‌ தலைநகரான ஆமூரின்‌ புகழ்‌ நெடும்‌ 
தொலைவு பரந்திருக்தது. புகழ்‌ பெருகப்‌ பெருகப்‌ பகை பெருகு 
மன்றோ 7 அப்போது சேரநாட்டை ஆண்ட வானவன்‌ ஒருவன்‌ 
கொடுமுடியை அடக்கி அடிபணிய வைத்திட எண்ணித்‌ தனது 
பெரிய யானைப்‌ படையை அனுப்பி வைக்கின்றான்‌. கொடு 
முடியின்‌ வாள்வீச்சாலும்‌, படைத்திறத்தாலும்‌ அவ்யானைகள்‌ 
தம்‌ கொம்புகளை ஓடித்துக்கொண்டு திரும்பி ஓடிவிட்டன. 


பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌- 
அந்த வானவன்‌, பல்யானைச்‌ செல்செழு குட்டுவன்‌ ஆவன்‌. 


இமயவரம்பனின்‌ தம்பியாவான்‌. பின்னர்‌ அரியணை ஏறிய 
செங்குட்டுவனின்‌ சிறிய தந்‌தையாவான்‌. பல்யானைச்‌ செல்‌ 


3 


கெழு குட்டுவனின்‌ யானைப்படை பெரும்‌ புகழ்‌ பெற்றது. ஒரு 
பகற்பொழுதில்‌ வங்கக்‌ கடல்‌ நீரும்‌, அரபிக்‌ கடல்‌ நீரும்‌ ஒரு 
சேரக்‌ கொண்டு வரக்‌ கூடியவை. தனது படை தோற்று 
வீட்டதைப்‌ பொறுத்துக்‌ கொள்ள முடியாத பல்யானைச்‌ செல்‌ 
கெழு குட்டுவன்‌ தானே முன்னின்று படையெடுத்து வந்து கொடு 
முடியை வென்று ஆமூர்க்‌ கோட்டையைத்‌ தரை மட்டமாக்கு 
கிறான்‌. புரவிப்‌ படை, வேழப்படை, தேர்ப்படை, காலாட்‌ 
படை அனைத்தையும்‌ அனுப்பிப்‌ போரிடுகிறான்‌. ஐயவி 
என்னும்‌ பொறியால்‌ கோட்டைக்குள்‌ வில்‌ மழை பொழிகிறான்‌. 
அகப்பா எனப்படும்‌ உள்ளரணையும்‌ தாக்கி ஆமுரை அழித்தே 
வீடுகிறான்‌. போர்‌ வெற்றிக்குப்பின்‌ அவனது படைஞர்‌ கொய்ய 
லாற்றில்‌ இறங்கி நீர்‌ விளையாடியபோது எழுந்த குரலோசை 
பேய்ஃளையும்‌ அலற வைத்தது, (பதிற்றுப்பத்து-22). 


கவுதமனார்‌ . 


இதனைப்‌ பாடிய புலவர்‌ பாலைக்‌ கவுதமனார்‌ என்பர்‌. 
முன்னர்‌ ஆமூர்க்‌ கொடுமுடியைப்‌ பாடியவரும்‌ இவரேயாவர்‌. 
அவர்‌ பாடியுள்ள அககானுறு 1569-ஆம்‌ பாடல்‌ பாலைத்‌ திணை 
ஆகும்‌. பாலை பாடுவதில்‌ வல்லவர்‌ ஆதலின்‌ பாலைக்‌ கவத 
மன்‌.எனப்பட்டார்‌. வயது கூடிய காலத்தில்‌ கவுதமனார்‌ என்று 
ஆர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டது. கொடுமுடி இறந்ததும்‌, அந்‌ 
நாட்டினை மேற்கொண்ட பெருமன்னனான பல்யானைச்‌ செல்‌ 
கெழு குட்டுவனை அண்டிப்‌ பல நன்மைகளை அடைந்தார்‌: 
பதிற்றுப்‌ பத்தின்‌ மூன்றாம்‌ பத்தினைப்‌ பாடியவர்‌ இவரே. 


அந்தணர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌, தான்‌, தன்‌ மனையாளோடு 
சுவர்க்சம்‌ செல்ல வேண்டுமென்று விரும்பினார்‌. அதற்காகப்‌ 
பல யாகங்கள்‌ செய்ய வேண்டுமென்றார்‌. இவரது வீருப்பங்‌ 
களைப்‌ பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ பூர்த்தி செய்து 
யாகங்கள்‌ செய்ய உதவினான்‌. வயதில்‌ முதிர்ந்த பார்ப்‌ 
பனரைக்‌ கொண்டு சிறந்த முறையில்‌ 9 யாகங்கள்‌ ஈடை 
பெற்றன. பத்தாவது யாகத்தின்‌ இறுதியில்‌, பாலைக்‌ கவுத 
மனாரும்‌ அவரது பார்பினியும்‌ மறைந்து விட்டார்கள்‌ (காணா 
ராயினர்‌) என்று பதிகம்‌ கூறுகிறது. இக்‌ காலம்‌ கி.பி. முதல்‌. 
தூற்றாண்டாகும்‌. 


- கொடுமுடி: ஊர்‌ _ பேர்‌ 


பழைய சோட்டையின்‌ மிக அண்மையிலே தான்‌ 
தற்போதைய திருப்பாண்டிக்‌ கொடிமுடி உள்ளது. எனவே 
அத்தலைவனின்‌ பெயருக்கும்‌, ஊரின்‌ பெயருக்கும்‌ தொடர்புண்டு 
எனக்‌ கருத இடமுண்டு. அக்கால ஆமூருக்கு மிக அண்மையில்‌ 
உள்ள புண்ணிய ஈதி காவிரி தான்‌. அதனால்‌ அவனது ஈமக்‌ 
கடன்கள்‌ இங்கு நிறைவேற்றப்பட்டிராக்கலாம்‌. அவனது 
வீரத்தையும்‌, கொடையையும்‌ போற்றி நடுகல்‌ அமைத்து வழி 
பட்டிருக்கலாம்‌. இதுவே காலப்போக்கில்‌ ஈசனது திருகாமமாக 
வும்‌, ஊரின்‌ பெயராகவும்‌ உருமாறி விட்டது. காவிரிக்‌ கரையில்‌ 
கண்டு பிடிக்கப்பட்ட பனிரண்டாம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டு 
(ARE 284/1961-62) ச்‌ செய்தி இதை உறுதிப்படுத்தும்‌. திரைக்‌ 
கொற்றவாயில்‌ கூடி ஈசனான ஆம்பரகாதப்‌ பெருமானைம்‌- 
பற்றிக்‌ குறிக்கின்றது. ஆமுர்நாதன்‌ என்பதே ஆம்பரநாதன்‌ 
என மறுவிய்தாகக்‌ கொள்ளலாம்‌. 
மகுடலிங்கர்‌ -- மகுடேசுவர்‌ 

- திருபாண்டிக்‌ கொடுமுடி ஈசனின்‌ திருநாமம்‌ தற்போது 
மகுடேசுவரர்‌, மகுடலிங்கர்‌, கொடுமுடி நாதர்‌ எனப்‌ பலவாறாக 
. வழங்கி.வருகின்றது. மகுடேசுவர்‌ என்பது கொடுமுடி என்பதன்‌ 
வடமொழி வழக்கு என்பது சொல்லாமல்‌ விளங்கும்‌. அப்பர்‌, 
சுந்தரர்‌, சம்பந்தர்‌ காலத்திலும்‌, வேள்விக்‌ குடிச்‌ செப்பேட்டுக்‌ 
காலத்திலும்‌ பாண்டிக்‌ கொடுமுடி என்றே அழைக்கப்பட்டது" 
பின்னர்‌ கல்வெட்டுக்‌ காலமான 12, 13 நூற்றாண்டுகளில்‌ 
கொடுமுடி மகாதேவர்‌, 'கொடுமுடி ஆளுடைய நன்னாயானார்‌. 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. தமிழ்‌ நாட்டுத்‌ தலங்களின்‌ 
பெயர்கள்‌ எல்லாமே கி.பி. பதினாலாம்‌ நூற்றாண்டு வாக்கில்‌ 
வடமொழிப்‌ பெயரில்‌ மாறி வழங்கின. அப்போதைய வடமொழி 
வேகம்‌ காட்டாற்று: வெள்ளம்‌ போலத்‌ திரண்டு வந்து தமிழ்ப்‌ 
பெயர்களையெல்லாம்‌ அழித்து விட்டுப்‌ போய்‌ விட்டன. பல. 
ஊர்களில்‌ பண்டைத்‌ தமிழ்ப்‌ பெயர்களின்‌ காலத்தடம்‌ கூட 
இல்லையெனில்‌, அக்கால வடமொழி வெறி வேகத்தை 
அளவிடக்‌ கருவி ஏது? 

திருப்பாண்டிக்‌ கொடுமுடியும்‌, அதற்கு விதிவிலக்கு அல்ல 
ஈசனின்‌ திருநாமம்‌ மகுடலிங்கர்‌ என மாறியது, எனினும்‌. 
ஊருக்குக்‌ கொடுமுடி என்ற பெயர்‌ நிலைத்து விட்டது, - 


பூ 


புதிதாக அமைக்கப்படும்‌ நகரங்களில்‌, ஆகம, சிற்ப விதி 
களின்‌ படி, சிவன்‌ கோயில்‌ நகரத்தின்‌ வடமேற்கு மூலையில்‌ 
அமையும்‌. கொடுமுடியில்‌ அவ்வாறு இல்லை. அதனால்‌ 
முதலில்‌ அமைந்த கோயிலைச்‌ சுற்றி ஊர்‌ வளர்ந்து விட்டது 
எனக்‌ கொள்ளலாம்‌. 


சமயக்‌ குரவர்‌ நால்வர்‌ 


அப்பர்‌, சுந்தரர்‌, சம்பந்தர்‌ ஆகிய சமயக்‌ குரவர்‌ மூவரும்‌ . 
திருப்பாண்டிக்‌ கொடுமுடி வந்தள்ளனர்‌. பாண்டிக்‌ கொடுமுடி 
. ஈசனைப்‌ பாடிப்‌ பரவச மடைந்துள்ளனர்‌. அப்பர்‌ பெருமான்‌ 
திருக்குறுந்தொகை என்னும்‌ ஐந்து பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
திருக்கொடுமுடி என்றாலே த்தப்‌ அகலும்‌ என்பது அவர்‌ 
வாக்கு, 


புகழ்‌ பெற்ற கா்‌ பிக்‌ என்னும்‌ பத்துப்‌ பாடல்‌ 
களைச்‌" சந்தரமூர்த்தி நாயனார்‌. இயற்றியுள்ளார்‌. கற்றவர்‌ 
தொழுது புகமும்‌ பாண்டிக்‌ கொடுமுடி எனப்‌ பாராட்டுகின்றனர்‌ 


திருஞானசம்பந்தர்‌ தன்‌ பதிகத்தால்‌ இசைமாரி பொழிக்‌ 
துள்ளார்‌. கானமர்‌ மஞ்ஞைகள்‌ ஆடும்‌ கோலக்‌ கரவிரி என 
மகிழ்ந்து. போனார்‌. I 


மாணிக்க வாசகப்‌ பெருமான்‌, கொடுமுடி வந்ததாகத்‌ தெரிய்‌ 
வில்லை. எனினும்‌ வைப்புத்‌ தலமாகக்‌ கொடுமுடியை நினைந்து 
பாடியுள்ளார்‌. தில்லையிலருளிய ஆனந்தமாலையின்‌ ஏழாவது 
பாட்டில்‌, 
அரிய பொருளே, அவிகாசி யப்பா, 
பாண்டி வெள்ளமே” 


என விளித்து வணங்குகிறார்‌. 


வேள்விக்‌ குடிச்‌ செப்பேடு 

கி.பி. 766 முதல்‌ 795 வரை அரசாண்டவன்‌ பாண்டிய 
மன்னன்‌ நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌. அவன்‌ தந்‌ைத அரிகேசசி 
பராங்குச மாறவர்மன்‌ என்ற தேர்மாறன்‌. கொங்கு நாட்டில்‌ 
பல போர்க்களங்களில்‌ பங்கேற்று வெந்றியுலா வருகிறான்‌. 
மழகொங்கத்தை அடிப்படுத்தியதும்‌, காவீரியைத்‌ தாண்டி 


$ 


கொடுமுடி வந்து சேருகிறான்‌. அப்போதே திருக்கோயில்‌ 
சிறந்து விளங்கியது, எழில்‌ சேர்ந்து நெடிதுயர்ந்திருந்தது 
கோயிலின்‌ மதிற்சுவர்‌. பசுபதி ஈசனைத்‌ தெண்டனிட்டு 
வணங்கி, பொன்னும்‌ மணியும்‌ காணிக்கையாக வழங்குகிறான்‌. 
வேள்விக்‌ குடிச்‌ செப்பேடு தேர்மாறனின்‌ மகன்‌ நெடுஞ்சடையன்‌ 
வழங்கியது. 


அதில்‌ ஈசனின்‌ பெயர்‌. பசுபதி என வருவது கொண்டு 
அவன்‌ வணங்கிய தலம்‌ கரூர்‌ பசுபதீச்சரமாக இருக்கலாம்‌ என்று 
சிலர்‌ கருதுவர்‌, கொடுமுடி ரசனையும்‌ பசுபதி என்றழைக்கும்‌ 
வழக்கம்‌ இருந்ததால்‌, இவ்வாறு வலிந்து பொருள்‌ கொள்ள 
வேண்டுவதில்லை. புலவர்‌ செ. இராசு வசம்‌ வந்து சேர்ந்த 
ஓலைச்‌ சுவடிகளில்‌ ஒரு ஒத்தை ஒலை கிடைத்துள்ளது. ஒரு 
கட்டு ஓலையில்‌ அது 83 வது ஏடு, “கொடுமுடி பசுபதி லிங்கர்‌ 
பேரில்‌'” என்று தலைப்பிட்டு “திங்களணி வேணியும்‌'” என்று 
தொடங்கும்‌ விருத்தம்‌ உள்ளது, எனவே கொடுமுடி ஈசனையும்‌ 
பசுபதி என்றழைக்கும்‌ வழக்கம்‌ தொடர்ந்து இருந்து 
வந்துள்ளதை அறியலாம்‌, 


சோழன்‌ பூர்வ பட்டயம்‌: 


தமிழ்‌ அரசாங்கத்தின்‌ பழஞ்சுவடி நூலகத்தில்‌ சோழன்‌ 
பூர்வ பட்டயம்‌ என்ற நூல்‌ கிடைத்துள்ளது. அந்த செய்தி 
எழுத்துவடிவம்‌ பெற்றது பிற்காலம்‌. எனினும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
நடந்ததாகச்‌ சொல்லப்படும்‌ காலம்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலம்‌. அவனுக்குக்‌ கரிகால்‌ சோழன்‌ என்ற பெயரும்‌ உண்டு: 


கொங்கு நாடு அக்காலத்தில்‌ சீர்திருத்தம்‌ அடையாமல்‌ 
இருந்ததாம்‌, அதனால்‌ ஆட்சி முறையைச்‌ செப்பம்‌ செய்ய 
கரிகாலன்‌ தன்‌ பரிவாரங்களுடன்‌ வருகிறான்‌: பல ஊர்களில்‌ 
கோயில்‌ கட்டி, குளம்‌ வெட்டி விழா எடுக்கிறான்‌. சிவன்‌ 
கோயில்களில்‌ விழா எடுக்குமுன்‌. உள்ளூர்‌ தேவதைகளுக்கு 
பலிபூசை செய்ய ஏற்பாடு செய்கிறான்‌. சீல இடங்களில்‌ 
நரபலி கூட நடக்கின்றது. அந்த வகையில்‌ கரூரிலிருந்து கொடு 
முடிக்கு வருகிறார்கள்‌. 


கொடுமுடியில்‌ ஒவ்வொரு சாதிக்கும்‌ ஒரு தலைவரை நியமிக்‌ 
கின்றான்‌. கோயிலுக்கு மானியம்‌ விட்டு கல்லிலும்‌ ஓலையிலும்‌ 


9 


ள்ழுதித்‌ தருகிறான்‌, கோயிலுக்கு புண்ணியாங்கம்‌ செய்‌ 
கிறான்‌. முழு விவரத்தையும பிற்சேர்க்கையில்‌ காண்க, 
கல்வெட்டுக்கள்‌ 

... தற்போது வீரநாராயணப்‌ பெருமாள்‌ சந்கிதிக்‌ கருவறையின்‌ 
பின்புறம்‌ ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்‌ உள்ளது. ஆனால்‌ 
சுமார்‌ 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து கல்வெட்டுக்கள்‌ 
இருந்தன. திருக்கோயில்‌ அவ்வப்போது புதுக்கப்படும்‌ போது, 
அவர்களின்‌ அறியாமையால்‌ அவை அழிந்து விட்டன. 
மெக்4ன்சி என்ற வெள்ளைக்காரர்‌, அந்தந்த ஊரில்‌ உள்ளவர்‌ 
களைமே பயன்படுத்தி, கல்வெட்டுக்களைப்‌ படித்து காகிதத்‌ 
தில்‌ பிரதி செய்து வைத்திருந்தார்‌. அவை மிகவும்‌ பிழைபடப்‌ 
படிக்கப்பட்டுள்ளன. தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌ 
என்ற நூலில்‌ அவற்றை அச்சிட்டுள்ளார்‌. வாசகத்தில்‌ படித்த 
வர்கள்‌ பிழை செய்து இருந்தாலும்‌, செய்தியை ஓரளவு யூகிக்க 
முடிகிறது. . 


புகலூரான்‌ வாய்க்கால்‌ கரை நந்தவனக்‌ கட்டிடத்தில்‌ ஒரு 
கல்வெட்டு இருந்ததாகத்‌ தெரிகிறது. அதன்‌ வாசகம்‌ கிடைக்க 
வில்லை. காவிரிக்‌ கரையில்‌ இரண்டு கல்வெட்டுக்களை மைசூரி 
லுள்ள, தொல்லெழுத்துத்‌ துறை படியெடுத்துள்ளது. ஆனால்‌ 
அவற்றின்‌ முழுவாசகம்‌ வெளியிடப்படவில்லை. தற்போது அக்‌ 
கற்கள்‌ எங்குள்ளன என்றும்‌ தெரிவில்லை. 


கல்வெட்டுக்கள்‌, சுந்தர பாண்டியன்‌ வீர நாராயண ரவி 
வர்மன்‌ முதலியோர்‌ அளித்துள்ளனர்‌. கல்வெட்டுக்களைப்‌ 
பற்றித்‌ தனியாக உள்ள கட்டுரையைக்‌ காண்க. 


சேக்கிழார்‌ 


.சிவன்பால்‌ சிந்தை முழுவதும்‌ செலுத்தியதால்‌ சிறப்புப்‌ 
பெற்ற சிவனடியார்கள்‌ வரலாற்றைத்‌ தொகுத்துத்‌ தந்தவர்‌ சேக்‌ 
கிழார்‌ பெருமான்‌. இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி, 1109 
முதல்‌ 1146 வரை) அவையில்‌ அமைச்சராகப்‌ பணியாற்றியவர்‌, 
அதனால்‌ அக்காலத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ அரசியல்‌ எல்லைகள்‌, 
சமுதாயப்‌ பண்புகள்‌ முதலியவற்றைத்‌ தெளிவாகத்‌ தந்துள்‌ 
ளரா. 


19 


ஞானசம்பந்தர்‌ திருச்‌ செங்கோட்டில்‌ தரிசனம்‌ முடித்துக்‌ 
கொண்டு :முப்புரி நூலுடன்‌, தோலணி மார்பர்‌ முனிவரோடும்‌, 
செப்பரும்‌ சீர்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி சென்றணைந்தார்‌' எனக்‌ 
கூறுகிறார்‌ சேக்கிழார்‌. பருவம்‌ மாறாத பொன்னி நதி சூழ்ந்த 
பாண்டிக்‌ கொடுமுடியார்‌ பாதம்‌ மருவி வணங்கி வளம்‌ மிக்க தமிழ்‌ 
மாலை சாத்தி மகிழ்ந்தாராம்‌. 


சுந்தரர்‌ சுற்றுலாவிலும்‌ பாண்டிக்‌ கொடுமுடி இடம்‌ பெறு 
கிறது. ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ புராணத்தில்‌ இவை 
கூறப்படுகின்றன. நமச்சிவாயப்‌ பதிகம்‌ பாடி மகிழ்ந்ததைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 


அருணகிரி நாதர்‌ 

குமரக்‌ கடவுளைப்‌ பாடுவதையே தன்‌ பணியாகக்‌ கொண்ட 
வர்‌ அருணகிரியார்‌, தவறான வழி மேற்‌ சென்ற தன்னைத்தடுத்‌ 
தாட்கொண்ட குமரவேளை ஊர்‌ தோறும்‌ சென்று வணங்கித்‌ தன்‌ 
சந்தத்‌ தமிழால்‌ பாடிப்‌ பணிவார்‌. 


கொடுமுடிக்‌ குமரனை அணுகி 6 இருவினைப்‌ பிறவிக்‌ கடலில்‌ 
முழ்கடித்துத்‌ துன்புறுத்தாமல்‌ திருவருட்‌ கருணை பொழிய” 
வேண்டுகிறார்‌. பின்னர்‌ வயலூர்‌ சென்று முக்தியடைகிறார்‌, 
வயலூர்‌ திருச்சிக்‌ கருகில்‌ உள்ள தலம்‌ வயலூர்‌ சென்ற பின்னும்‌ 
மீண்டும்‌ கொடுமடிக்‌ குமரனை நினைந்து புகழ்ந்து ஏத்து 
கின்றார்‌. 
சர்‌ பிரான்சிஸ்‌ புக்கானன்‌ 


கி.பி. 1800 இல்‌, ஆங்கில ஆட்சியின்‌ இந்திய ஆளுநர்‌, 
மாண்பமை மார்க்கஸ்‌ வெல்லெஸ்லி அவர்கள்‌ இந்திய நாட்டின்‌ 
கலை, பண்பாடு, வரலாறு பற்றி அறிந்து கொள்ள விரும்பினார்‌. 
சர்‌ பிரான்சிஸ்‌ புக்கானன்‌ என்ற அறிஞரை அழைத்து, நாடு 
மூழூவதும்‌- சுற்றிப்‌ பார்த்து, வேளாண்மை, கலை, வாணிபம்‌, 
சமயம்‌, பழக்கவழக்கங்கள்‌ இயற்கை, அரசியல்‌,பழமை வரலாறு 
பற்றி அறிக்கை தரும்படி கட்டளையிடுகிறார்‌. இருப்புப்‌ பாதை 
கள்‌ போடுவதற்கு முந்திய காலம்‌ சில உதவியாட்களை அழைத்‌ 
துக்‌ கொண்டு புறப்படுகிறார்‌. திப்பு சுல்தானிடமிருந்து, 
கம்பெனி கைப்பற்றிய பகுதிகள்‌, மைசூர்‌ மன்னர்‌ நாடு, கேரளம்‌ 


முதலிய இடங்களில்‌ பயணம்‌, முதலில்‌ சென்னையிலிருந்து. 


11 


பயணமாகிறார்‌. அவர்‌ கண்டு, கேட்டவற்றை அவ்வாறே எழுதி 
யுள்ளார்‌. அருமை மிகுந்த ஆவணம்‌ அது. 

1800 ஆம்‌ ஆண்டு ஈவம்பர்‌ பத்தாம்‌ நாள்‌ பாசூரிலிருந்து 
கொளாநல்லி வழியாகக்‌ கொடுமுடி வந்து சேர்ந்தார்‌. இந்தியா 
வீல்தான்‌ கண்ட காட்சிகளில்‌ எல்லாவற்றிலும்‌ இது அழகான 
வழி என்று உளமாரப்‌ புகழுகிறார்‌. இங்கிலாந்தைப்‌ போல : 
மரங்கள்‌ செழித்து வளர்ந்திருந்தனவாம்‌. A ஓரeat part of the 
route led me through a country fully cultivated and inclosed; 
and although not so well wooded as England, yet ] think on the 
whole, the most beautiful that } have seen in India” என்பதே 
அவர்‌ குறிப்பு. அப்போது கொடுமுடிக்‌ கோவிலில்‌ 11 பிராமண 
ரும்‌ 21 பேர்‌ இசைஞரும்‌, ஈடனமா தரும்‌ இருந்தனராம்‌. கோயில்‌ 
மிகவும்‌ எளிமையாக இருந்ததாம்‌; மக்கள்‌ புதிய வீடு கட்டிக்‌ 
கொள்ள அரசாங்கம்‌ கடன்‌ கொடுத்து உதவிற்றாம்‌. புகளூர்‌ 
வாய்க்காலைப்‌ பற்றியும்‌, பிராமணருக்கச்களிபபட்ட இனாம்‌ பூமி 
களைப்‌ பற்றியும்‌ கூறுகிறார்‌. புக்கானன்‌ அவர்களின்‌ அறிக்கை 
176 ஆண்டுகட்கு முந்திய கொடுமுடியைக்‌ கண்முன்‌ நிறுத்து 
கின்றது (பிற்சேர்க்கை காண்க). 


திருக்கோயில்‌ 

ஊருக்கு அணியாகத்‌ திகழுவது மகுடேசுவரர்‌ கோயில்‌. 
இங்கு வீரகாராயணப்‌ பெருமாளுக்கும்‌ கோயில்‌ உண்டு. வன்னி 
மரத்தடியில்‌ பிர்மா எழுந்தருளியுள்ளார்‌. . பண்‌ மொழியம்மை, 
திருமகள்‌ ஆகிய திருக்காம கோட்டங்கள்‌ உண்டு. அனுமார்‌, 
சனி பகவான்‌, சூரியன்‌, சந்திரன்‌, நவக்கிரகம்‌ ஆகிய மூர்த்தங்‌ 
கள்‌ உண்டு. வடமொழியிலும்‌, தமிழிலும்‌ தலபுராணங்கள்‌ 
உண்டு. வழிபட வந்தோர்‌ எழுதிய கட்டுரைகள்‌ ஏராளம்‌. 


படிமங்கள்‌ 

கோயிலில்‌ பல புகழ்‌ பெற்ற செப்புப்‌ படிமங்கள்‌ உன்ளன. 
அவற்றுள்‌ முதன்மையானது திரிபுராந்தகர்‌, நடராஜர்‌, விஷ்ணு 
ஆகியன. 1961 ஏப்ரலில்‌ வந்த லலித்கலா ஒன்பதாம்‌ இதழில்‌ 
இவை படங்களுடன்‌ வெளியாகி உலகப்‌ புகழ்‌ பெற்றுள்ளன. 
தமிழகத்‌ தொல்லியல்‌ துறை இயக்குநர்‌ 01. காசசாமி அவர்களே 
அக்கட்டுரை ஆசிரியராவர்‌. 


12. 
காவிரி 


வடக்கே இருந்து ஓடிவந்த காவிரி இங்கு கிழக்கு நோக்கித்‌ 
திரும்புகிறது. வட்டவாசிகை கொண்டு ஈசனது அடி தொழுவ 
தாகப்‌ புலவர்கள்‌ பாடியுள்ளனர்‌. எனினும்‌ காவிரியால்‌ பாசனப்‌ . 
பயன்‌ இங்கில்லை, 


பாசனம்‌ 


முப்போகம்‌ விளையும்‌ ஈஞ்சை நிலங்கள்‌ குழ்ந்ததுகொடுமுடி, 
பவானி காவிரியில்‌ கலக்கப்படுவதற்கு முன்பு கட்டப்பட்டுள்ள 
அணையிலிருந்து காளிங்கராயன்‌ வாய்க்கால்‌ பிரிந்து வயலை 
விளைவிக்கின்றது. அதற்கும்‌ மேலே கீழ்பவானி அணையின்‌ 
சிவகிரிக்கிளை வாய்க்கால்‌ பாசனம்‌ தருகிறது. நெல்லும்‌ கரும்‌ 
பும்‌, வாழையும்‌. மஞ்சளும்‌, கடலையும்‌ இன்னும்‌ எல்லாப்‌ பயீர்‌ 
களும்‌ விளைந்து வளம்‌. கூட்டுகின்றன. 


2. கல்வெட்டுக்கள்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ அரசாங்க ஒப்பந்தங்கள்‌, நன்கொடை 
கள்‌ பிற முதன்மையான செய்திகளைக்‌ கல்லிலே பொறித்து 
வைத்தனர்‌. கல்லில்‌ முதலில்‌ சாயத்தில்‌ எழுதிக்கொண்டு. 
அதன்‌ மீது கொத்தி பள்ளம்‌ செய்தனர்‌. அதனால்‌ எக்காலத்‌ 
தும்‌ அழியாது இருந்தன. அவற்றை !'குயிலெழுத்து”” என்றும்‌ 
கூறுவர்‌. இவை பெரும்பாலும்‌ பொது இடங்களில்‌ "வெட்டி 
வைக்கப்பட்டன. திருக்கோயில்கள்‌ அவற்றைத்‌ தாங்கி நின்றன, 
கோயில்கள்‌ புதுக்கப்படும்‌ போது, அக்கல்வெட்டுக்களை, ஒலை. 
யில்‌ பிரதி செய்து வைத்துக்‌ கொண்டு, புதுக்கோயில்‌ பணி 
முடிந்ததும்‌, ஓலையிலிருந்ததை மீண்டும்‌ கல்லிலேயே செதுக்கும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. பக்தி வேகம்‌ கண்களை மறைத்த காலித்‌ 
தில்‌, புதுக்கிய பின்னர்‌ செதுக்க மறந்தனர்‌. அதனால்‌ தமிழ 
கத்தில்‌ பல செய்திகள்‌ அழிந்தன, ஒரு சிலரது*ஆர்வமிக்க முயற்‌ 
சிகளால்‌, பல செய்திகள்‌ இன்று நமக்குக்‌ கிடைக்கின்றன. 


ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ (மெக்கன்சி' என்னும்‌ பொறியாளர்‌ 
(இஞ்சினியர்‌), நிலம்‌ அளக்கும்‌ துறைக்குத்‌ தலைவராக இருந்‌ 
தார்‌. அவர்‌ செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌, அந்தந்த ஊரில்‌ 
உள்ள்வர்களையே கொண்டு, அந்த ஊர்ச்‌ செய்திகளை எழுதி 
வாற்கினார்‌. கல்வெட்டுக்களை கண்களால்‌ படித்து எழுதச்‌ 
செய்தார்‌. அவ்வாறு படித்தவர்களாலும்‌, சரியாகப்‌ படிக்க 
முடியவில்லை. ஆனால்‌ தாம்‌ படித்துப்‌ புரிந்து கொண்டவாறு 
எழுதிக்‌ கொடுத்துள்ளனர்‌. அவை பிழைபட இருந்தாலும்‌ 
தற்போது வரலாற்றிற்கு உதவும்படியாக உள்ளன. அவை தென்‌ 
னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌ என்ற நூலில்‌ அச்சிட்டு வெளி 
யாகியுள்ளன. 


.. கொடுமுடியில்‌ ஐந்து கல்வெட்டுகள்‌ இருந்தன. அவற்றுள்‌ 
தற்போது கோபிலிம்‌ ஒ?ர ஒர தல்‌ வெட்டு மட்டும்தான்‌ உள்ள து$ 


14 


மநீறவை அழிந்து போய்‌ வீட்டன. மைசூரிலுள்ள தொல்‌ 
லெழுத்தியல்‌ துறை கொடுமுடி வந்து படியெடுத்தபோது காவிரிக்‌ 
கரையில்‌ இரண்டு கற்கள்‌ கிடைத்துள்ளன. அவை எங்கே 
இருக்கின்‌ றனவென் னு தெரியவில்லை. இத்துறை இதன்‌ முழு 
வாசகங்களை இன்னும்‌ வெளியிடவில்லை. கேட்டு எழுதினாலும்‌ 
அனுப்புவதில்லை. அதனால்‌ அவற்றை ஆரரய இயலாமல்‌ 
உள்ளன. வாசகர்‌ அறிந்து ஆராயும்‌ பொருட்டு, தென்னிந்தியக்‌ 
கோயிற்‌ சாசனங்கள்‌ என்ற நூலில்‌ வெளியானவற்றை இணைத்‌ 
துள்ளோம்‌. 


இக்கல்வெட்டுக்கள்‌ இரண்டு மன்னர்கள்‌ காலத்தில்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. ஒருவன்‌ கோ வீர நாராயண ரவி 
வர்மன்‌ என்ற சேர மன்னன்‌, அடுத்தவன்‌ திரிபுவனச்‌ சக்கர 
கோனேரின்மை கொண்டான்‌ சுந்தர பாண்டி௰ கேசரி வர்மன்‌ 
என்பான்‌. இவற்றில்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ சுந்தர பாண்டிய 
காளிங்கராயன்‌, பூந்துறை வேளான்‌ நம்பெருமாள்‌, வெட்சியூர்‌ 
உடையான்‌ என்போர்‌ ஆவர்‌. 


இரவி வர்மன்‌ 


2௦1 ஆம்‌ எண்‌ கல்வெட்டு காண்க. கோ வீர நாராயண 
ரவி வர்மன்‌ என்பது இவன்‌ பெயர்‌. இவன்‌ பட்டம்‌ ஏறிய பின்‌ 
இருபத்தி ஏழாம்‌ ஆண்டு வெட்டப்பட்டது. அவனது பிறந்த 
நாள்‌ மாசி மாதம்‌ வருகின்றது. அன்று பூசை செய்யவும்‌, 
திருவிழா எடுக்கவும்‌, அமுதுபடிக்கும்‌, வேறு பல நிவந்தக்களுக்கு 
மாக நன்கொடை அளிக்கிறான்‌. அதிராஜராஜ மண்டலத்துக்‌ 
காவிரி நாட்டுக்‌ கறையூர்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி மஃாதேவர்‌ 
என்று ஈசன்‌ பெயர்‌ கூறப்படுகிறது. பொன்னை நிறுத்து 
வழங்குகிறான்‌. மேல்கரை அரைய நாட்டு ஊஞ்சலூரைத்‌ தான 
மாக வழங்கி அதிலுள்ள எல்லா வருமானங்களையும்‌ கோயி 
லுக்கே அளிக்கின்றான்‌, எல்லைகள்‌ வருமாறு; கிழக்கே - எழு 
கரை, ஆனங்கூர்‌, குமரிக்கயம்‌ தெற்கு--எட்டுக்கரடு மன்னாங்‌ 
காடு மேற்கு அத்திரப்பள்ளி, களுந்தபாரை(?), முசுகரை 
வடக்கு-—பிலிக்கல்லூர்‌. இந்த மன்னன்‌ யாராக இருக்கலாம்‌ 
என்பதற்கு நாமக்கல்லில்‌ கண்டு பிடிக்கப்பட்ட உதயேந்திரம்‌ 
செப்பேடு தகவல்‌ தருகிறது. ARE 1911 இன்‌ அறிக்கையில்‌ 
சேர மன்னர்களைப்‌ பற்றிய குறிப்பு வருகிறது. இவர்கள்‌ 


15 


முதல்‌ பராந்தகன்‌ (சோழன்‌) அனுமதியுடன்‌ கொங்கு நாட்டை 
ஆண்டுள்ள தாகத்‌ தெரிகின்றது. Eறigraphica Indica Vol II 
pp 79—82 காண்க, 


சுந்தர பாண்டியன்‌ 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌, கோனேரின்மை கொண்டான்‌ 
சுந்தர பாண்டியன்‌, கேசரி வர்மன்‌ என்று. பட்டங்களும்‌ பெயர்‌ 
களும்‌ கொண்ட கொங்கு பாண்டியன்‌, இவனது: காலம்‌ கி.பி 
7995 முதல்‌ 1800 வரை, இவன்‌ பட்டம்‌ ஏறி இரண்டாம்‌ ஆண்டு, 
சித்திரை 24 (எண்‌ 955), இரண்டாம்‌ ஆண்டு மாசி 14 (எண்‌ 
261) மூன்றாம்‌ ஆண்டு, தை மாதம்‌ (எண்‌ 262) ஆறாம்‌ ஆண்டு 
சம்‌ காள்‌ (எண்‌ 268), பதினான்காம்‌ ஆண்டு (எண்‌ 29586) ஆகிய 
காலங்களில்‌ வெட்டப்பட்டுள்ளன. 


எண்‌ 255 


கொடுமுடியில்‌ அமைந்திருந்த உலக விடங்கத்‌ திருக்கா 
வணம்‌ என்ற பந்தலில்‌ இருந்து கொண்டு, பூந்துறை நாட்டார்‌, 
அவர்கள்‌ நாட்டைச்‌ சேர்ந்த கண்டிய தேவ நல்லூர்‌ என்ற 
ஊரினை, ஈசனுக்கு நன்கொடையாக வரியில்லாத நிலமாக 
அளிக்கின்றனர்‌, . இதன்‌ எல்லா வருமானங்களும்‌ . மாசிமகத்‌ 
திருவிழாவிற்கும்‌, அமுதுபடி, சாத்துபடிக்கும்‌ பயன்படும்‌, 


ட 


எண்‌ 251. . 

இக்கல்வெட்டு முன்‌ பகுதி சிதைந்துள்ளது. எனினும்‌ இது 
தீற்போது பெருமாள்‌ சே பிலின்‌ கருவறைச்‌ சுவரில்‌, மேற்குப்‌ 
பிரகாரத்தில்‌ செல்லும்போது படிக்கலாம்‌, 


ஈசனது பூசைக்கும்‌, கருடாழ்வார்‌ பூசைக்குமாக எட்டு ஊர்‌ 
கள்‌ தானமாக வழங்கப்படுகின்றன. அவை ஊஞ்சலூர்‌, வள்ளி 
புரம்‌, வடிவுடை மங்கலம்‌, ஐாகர்‌, திருக்காடுதுறை, வெதிரி 
மந்தை (திருச்சிற்றம்பல நல்லூர்‌), எமுநூத்தி மங்களம்‌, ஒரு 
பழம்‌ பாடலாலும்‌ இந்த செய்தி உறுதிப்படும்‌. அது வருமாறு 7 


உலகுபுகழ்‌ தலையமல்லூர்‌ வெண்கம்‌ பூருடன்‌ 
உயர்ச்சிபெறும்‌ அஞ்சூரதும்‌ 

உசிதமிகு புகழ்குலவு மொஞ்சனூர்‌ கொலங்கோயில்‌ 
உண்மையுள ஈயகொந்தளம்‌ 


16 


ஈலமிகும்‌ துக்காச்சி கார்வழிக்‌ கிராமம்‌ இரு 
நான்குமேல்‌ கரையரையநன்‌ 

நாடதற்‌ குரியவாம்‌ தானக்‌ கிராமமிகு 
நான்குமகு டேசலிங்கர்‌ 

தலமெனுங்‌ கறைசையம்‌ பதிவிதரி மிகுஈலம்‌ 
சார்ந்தவெழு நூற்றுமங்கை 

தங்குமிள வரசநல்லூர்‌ வள்ளிபுர மெழில்‌ 
தான்‌ கொள்வடி வுள்ளமங்கை 

நிலைமைபெறும்‌ ஊஞ்சலூர்‌ திருக்காடு துறையென 
நிகழ்த்துபதி பொன்னி காஞ்சி 

நீண்ட அனு மாநதி துலங்கு ஈன்னீதிகள்‌ 
நிரைந்து வளர்‌ அரைய நாடே. 


இவ்வெட்டு கிராமங்களும்‌ தற்போதும்‌ தானக்கிராமங்கள்‌ என்று 
வழங்கப்படுகின்றன. குலாலர்‌ எனப்படும்‌ குயவர்‌ குடி வழி 
முறைகளில்‌ இவற்றை அறியலாம்‌. அரைய நாட்டைச்‌ சேர்ந்த 
இந்த எட்டு ஊருக்கும்‌, கோயில்‌ பூசை, குடி உரிமை முதலான 
வற்றை நிறைவேற்றுவதற்காக, அரைய நாட்டுக்‌ குலாலரை 
நீக்கி, தட்டைய நாட்டுக்‌ குலாலரை அமர்த்தியுள்ளனர்‌. 
. தொன்றுதொட்டு வந்த உரிமை இன்றும்‌ நீடிக்கிறது. 


திருக்காடுதுறை நொய்யலை அடுத்துள்ள கிராமம்‌, அதன்‌ 
எல்லை ஆர்நாட்டாமலை அடிவாரம்‌ வரை உள்ளது. அதாவது 
அரைய நாட்டு எல்லை அம்மலை அடிவாரம்‌ வரை உள்ளது , 
எனவே அதன்‌ ஆதிகாலப்‌ பெயர்‌ அரைய நாட்டு மலை என்று 
இருந்து பின்னர்‌ ஆர்நாட்டாமலை என மருவியதாகச்‌ சிலர்‌ 
கருதுவர்‌ (ஆய்வுத்தேன்‌-- நூல்‌ காண்க.) 
எண்‌ 252 


இதில்‌ மன்னர்‌ பெயர்‌ சிதைந்துள்ளது. ''கோனேரின்மை 
கொண்ட ... பாண்டியரான” என்றுள்ளது, இதனடியில்‌ ஒப்ப 
மிட்டுள்ளவன்‌ சுந்தர பாண்டிய காளிங்கராயன்‌ என்பவன்‌. 
எனவே மன்னன்‌ பெயரும்‌ சுந்தர பாண்டியன்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. | 

இதில்‌ பாண்டிய: மண்டலத்தைச்‌ சேர்ந்த முத்தூர்‌ 
கூற்றத்தைச்‌ சேர்ந்த மயிலூர்‌ உடையான்‌ இளைய பிள்ளை 
யாருக்கு (முருகனுக்கு)ம்‌, கோயில்‌ அமைத்த செய்தி கெரி 
கின்றது. அவன்‌ ஈசனுக்கும்‌, பெருமாளுக்கும்‌ பூஉசப்படி 


17 


நைவேத்தியங்களுக்கு முதலீடாக ஐந்து பொன்‌ வைக்கிறான்‌ 
வருமானத்தில்‌ இரண்டு கூறு எடுத்து முருகனுக்கும்‌, கருடாழ்‌ : 
வாருக்கும்‌ பூசை நடக்க ஏற்பாடாகிறது. 
எண்‌ 253 

திருச்சிற்றம்பல நல்லூர்‌ என்ற வெதிரி மந்தையில்‌” 
வெள்ளைக்குளம்‌ என்ற ஏரி பாழ்பட்டுத்‌ தூர்ந்து இருந்தது, 
அதைச்‌ செப்பனிட்டு, நீர்வரத்துக்காக ஒரு ஓடையில்‌ அணை 
கட்டப்பட்டது. அந்தப்‌ பாய்ச்சல்‌ நிலத்தில்‌ பன்னீரடிக்‌ 
கோலால்‌ அளந்தால்‌ 500 குழி கொண்டது ஒரு மாவாக 20 
மாநிலம்‌ தானமாக வழங்கப்படுகிறது. இதில்‌ நாலுமா அரைய 
நாட்டாருக்கும்‌, நகரத்தாருக்கும்‌ வரியாகச்‌ செலுத்தியது போக 
மிஞ்சியதை கொடுமுடி ஈசனுக்கும்‌, வெதிரி மந்தை ஈசனுக்குமாக 
பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கொடுத்தவர்‌ யார்‌ என்ற விவரம்‌ 
இல்லை. - 
எண்‌ 255 . 

இதன்‌ பின்‌ பகுதியாக உள்ள பகுதியில்‌ வேங்கல நாட்டு 
வளித்தன்‌ குறிச்சி என்னும்‌ “ஊர்‌ 'இறையில்லா தேவதானமாக 
வழங்கப்பட்ட செய்தி கூறப்படுகிறது. 
ARE 283/61— 62 

இது தற்போதுள்ள கல்வெட்டு 61ம்‌ எண்‌ காண்க, 
ARE 284/61—62 

காவேரிக்‌ கரையில்‌ இருந்ச கல்‌. தற்போது காணக்‌ 
கிடைக்கவில்லை. 

இது இராசகேசரி வர்மன்‌ என்ற கொங்கு மன்னன்‌ காலத்து 
எழமுத்தமைதி கொண்டு கி.பி. 19ம்‌ நூற்றாண்டு எனக்‌ கணித்‌ 
துள்ளார்‌. முழுமையாக இல்லை. திருக்கொற்ற வாயில்‌ குடி 
ஈசனான ஆம்பர நாதப்‌ பெருமான்‌-—என்ற பெயர்‌ வருகிறது: 
ARE 285/61—62 

அதே இடத்திலுள்ள இன்னொரு கல்‌, இதுவும்‌ முழுமை 
யாக இல்லை. 11ம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதி கொண்டுள்ளது 
பூசை அமுதுபடிக்கு நன்கொடை அளித்தமை புலப்படுகிறது. 

பூங்கா நந்தவனத்தில்‌ ஒரு கல்வெட்டு இருந்ததாகவும்‌ 
தெரிகிறது. காவிரிக்‌ கரைக்‌ கற்களும்‌ காணவில்லை, காண்‌ 
போர்‌ கீழ்க்கண்ட முகவரிக்கு அஞ்சலட்டையில்‌ தகவல்‌ 
அனுப்புக. 

ச. பிரகதம்‌, 127, வடக்குத்‌ தெரு, கொடுமுடி 638162, 

2 


கொடுமுடி பற்றிய குறிப்புகள்‌ 


கலைக்‌ களஞ்சியம்‌ 


கொடுமுடி . தமிழ்‌ நாட்டில்‌ கோயம்புத்தூர்‌ மாவட்டத்தில்‌ 
ஈரோடு தாலுகாவில்‌, ஈரோட்டிற்குத்‌ தெள்‌ 
கிழக்கில்‌ 91 மைல்‌ தொலைவிலுள்ள தலம்‌, 
காவிரியின்‌ கரையில்‌ உள்ளது. இங்குள்ள 
சிவன்‌ கோயில்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரால்‌ 
பாடப்‌ பெற்றது. இது கொங்கு சிவத்‌ 
தலங்கள்‌ ஏழில்‌ உள்ளது. ட 


கொடுமுடி : ஒரு வீரன்‌, குறும்‌ பொறை மலைக்குக்‌ 

ப கிழக்கேயுள்ள ஆமூரில்‌ வாழ்ந்தவன்‌, பெரிய 
யானைப்‌ படையுடன்‌ வந்து எதிர்த்த 
சேரனை வென்று தன்‌ ஆமூரைக்‌ காத்தவன்‌, 
(அகம்‌ 199) 


Tamil Lexicon Vol II Part] 


கொடுமுடி: A 5iva Shrine in Coimbatore District 

பாண்டிக்‌ கொடுமுடி! A Siva Shrine in Konku-natu now 
identified with Kodumudi in Coimbatore District கொங்கு 
நாட்டின்‌ ஏழு சிவத்‌ தலங்களிலொன்றும்‌ கோயம்புத்தூர்‌ 
ஜில்லாவிலுள்ள துமான கொடுமுடி என்னும்‌ சிவத்‌ தலம்‌, 


3. COIMBATORE GEZETTIER 


1898 EDITION 


Aodumudi 

21, Miles south southeast of the Erode is situated on the 
banks of the cavery; itis a thriving wet village, with a market 
much frequented by grain merchants. It has a police station, 4 
a local fund hospital, a sub registrar's Office, a post Oilice, 8 
railway station, and a chatram. According to census of 1891 
there were 4020 in habitants, of whom 940 are traders. There 
(8 an ancient Siva temple, well sculptured. It is one of the 
seven kongu sivalayams. A market is held here once a week 
on Monday. 


1933 EDITION-ADDITION 


Messrs. Wilson & Co., started a sugar refinery in this 
place, but had to abandan it after a few years. The buildings 
have been purchased by the district board for use as a travellers 
bungalow. Extensive repairs to the Siva temple was made by 
Nattukottai chetties, the temple being one of the seven import- 
ant Sivalayams in the Kongu Nadu. In 1923 an andi with a 
heavy load plaited hair on his head and dressed ina pink of 
dhoti raised subscriptions from local people and built a 
temple to Subramanya opposite the Siva temple. He also built 
a matam with a cellar by it, in the latter of which he desired 
that his body should be deposited after his death. The man 
subsequently left the place leaving this temple and matam in 
charge of trustees. Itis believed this andi was able to cure 
diseases by his touch. He was originally an illiterate coolie 
and came to Kodumudi in 19183 


4, இரா. பி. சேதுப்பிள்ளை அ 
ஊரும்‌ பேரும்‌ 
அத்தியாயம்‌ : தேவும்‌ திருவும்‌ 
கறையூர்‌ -- திருப்பாண்டிக்‌ கொடுமுடி :- 


கொங்கு நாட்டைச்‌ சேர்ந்த திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 
பாடல்‌ பெற்றதொரு பழம்பதி. காவிரியாற்றங்‌ கரையில்‌ 
இனிதமைந்துள்ள இப்பதியை 


பரந்‌ திழி காவிரிப்‌ பாங்கர்ப்‌ 
பாண்டிக்‌ கொடு முடியாரே'' 


என்று பாடினார்‌ திருஞான சம்பந்தர்‌, இங்ஙனம்‌ ஈசனார்‌ 
அமர்க்தருளும்‌ பாண்டிக்‌ கொடுமுடி என்னும்‌ திருக்கோயில்‌ 
கறையூர்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்ததென்பது தேவாரப்‌ பாட்டால்‌ 
விளங்குவதாம்‌, 


கற்றவர்‌ தொழுதேத்தும்‌ சீர்கறை 
யூரில்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 

நற்றவா உனை நான்‌ மறக்கினும்‌ 
சொல்லுமா ஈமச்சிவாயவே 


என்பது தேவாரம்‌, இக்‌ காலத்தில்‌ கறையூர்‌ என்னும்‌ பெயர்‌ 
மறைந்து கொடுமுடி என்ற கோயில்‌ பெயரே ஊருக்கு அமைந்து 
விட்டது, எனினும்‌ இறைவன்‌ கறையூரில்‌ உரைகிறாள்‌ 
என்பது, 


“தறையூர்‌ கருப்‌ பறியல்‌ கன்றாப்‌ பூரும்‌ 
கயிலாய நாதனையே காணலாமே!” 
என்ற திருநாவுக்கரசர்‌ வாக்கால்‌ தெளியலாகும்‌. 


5. அகநாநூறுஃ-159-பாலை 


தெண்‌ கழி விளைந்த வெண்‌ கல்‌ உப்பின்‌ 
கொள்ளை சாற்றிய கொடு நுக ஒழுகை ' 
உரனுடைச்‌ சவல பகடு பல பரப்பி 

உமண்‌ உயிர்த்து இறந்த ஒழிஃல்‌ அடுப்பின்‌, 
வடி உறு பகழிக்‌ கொடு வீல்‌ ஆடவர்‌ 
அணங்குடை நோன்‌ சிலை வணங்க வாங்கி, 
பல்‌ ஆன்‌ நெடு நிரை தழீ இ, கல்லென 

அரு முனை அலத்த பெரும்‌ புகல்‌ வலத்தர்‌, 
கனை குரல்‌ கடுந்‌ துடிப்‌ பாணி தூங்கி, 
உவலைக்‌ கண்ணியர்‌, ஊன்‌ புழுக்கு அயரும்‌ 
கவலை, “காதலர்‌ இறந்தனர்‌' என, நனி 
அவலம்‌-கொள்ளல்மா, காதல்‌ அம்‌ தோழி! 
விசும்பின்‌ நல்‌ ஏறு சிலைக்கும்‌ சேண்‌ சிமை 
நறும்‌ பூஞ்‌ சாரற்‌ குறும்பொறைக்‌ குணாஅது- 
வில்‌ கெழு தடக்கை வெல்‌ போர்‌ வானவன்‌ 

_ மிஞிறு மூசு கவள சிறுகண்‌ யானைத்‌ 

தொடி யுடைத்‌ தட மருப்பு ஒடிய நூறி, 
கொடுமுடி காக்கும்‌ குரூஉக்கண்‌ நெடு மதில்‌ 
சேண்‌ விளங்கு சிறப்பின்‌ -- ஆமூர்‌ எய்தினும்‌, 
ஆண்டு அமைந்து உறையுகர்‌ அல்லர்‌, நின்‌ 
பூண்‌ தாங்கு ஆகம்‌ பொருந்து தல்‌ மறந்தே. 


பிரிவிடை வேறுபட்ட தலை மகளைத்‌ 


தோழி வற்புறுத்தியது. ஆமூர்‌ கவுதமன்‌ 
சாதேவனார்‌. 


6. பதிற்றுப்‌ பத்து 
மூன்றாம்‌ பத்து 
22 வென்றிச்‌ சிறப்பு 


சினனே, காமம்‌, கழி கண்ணோட்டம்‌, 

அச்சம்‌, பொய்ச்‌ சொல்‌, அன்பு மிக உடைமை 
தெறல்‌ கடுமையொடு பிறவும்‌, இவ்‌ உலகத்து 
அறம்‌ தெரி திகிரிக்கு வழியடை ஆகும்‌! 

தீது சேண்‌ இகந்து, நன்று மிகப்‌ புரிந்து, 
கடலும்‌ கானகமும்‌ பல பயம்‌ உதவ; 

பிறர்‌ பிறர்‌ ஈலியாது வேற்றுப்‌ பொருள்‌ வெஃகாது, 
மை இல்‌ அறிவினர்‌ செவ்விதின்‌ நடந்து, தம்‌ 
அமர்துணைப்‌ பிரியாது, பாத்து உண்டு, மாக்கள்‌ 
மூத்த யாக்கையொடு பிணி இன்று கழிய) 
ஊழி உய்த்த உரவோர்‌ உம்பல்‌! 

பொன்‌ செய்‌ கணிச்சித்‌ திண்‌ பிணி உடைத்துச்‌ 
சிரறு சில ஊறிய நீர்‌ வாய்ப்‌ பந்தல்‌, 

கயிறு குறு முகவை மூயின மொய்க்கும்‌ 

ஆ கெழு கொங்கர்‌ நாடு அகப்படுத்த, 

வேல்‌ கெழு தானை, வெருவரு தோன்றல்‌! 
உளைப்‌ பொலிந்த மா, 

இழைப்‌ பொலிந்த களிறு, 

வம்பு பரந்த தேர்‌, 

அமர்க்கு எதிர்ந்த புகல்‌ மறவரொடு, 

துஞ்சு மரம்‌ துவன்றிய, மலர்‌ அகன்‌ பறந்தலை 
ஓங்கு நிலை வரயில்‌ நூங்குபு தகைத்த 

வில்‌ விசை மாட்டிய விழுச்சீர்‌ ஐயவி, 

கடி மிளைக்‌ குண்டு கிடங்கின்‌, 

நெடு மதில்‌ நிரைப்‌ பதணத்து, 


23 


அண்ணல்‌ அம்‌ பெருங்கோட்டு அகப்பா எறிந்த, 

பொன்‌ புனை உழிஞை வெல்‌ போர்க்‌ குட்டுவ! 

போர்த்து எறிந்த பறையால்‌ புனல்‌ செறுக்குகரும்‌, 

நீர்த்தரு பூசலின்‌ அம்பு அழிக்குநரும்‌, 

ஒலித்‌ தலை விழவின்‌ மலியும்‌ யாணர்‌ 

நாடு கெழு தண்‌ பணை சீறினை ஆதலின்‌, 

குடதிசை மாய்ந்து, குண முதல்‌ தோன்றி, 

பாய்‌ இருள்‌ அகற்றும்‌; பயம்‌ கெழு பண்பின்‌, 

ஞாயிறு கோடா ஈன்‌ பகல்‌ அமயத்து, 

கவலை வெண்‌ நரி கூஉம்‌ முறை பயிற்சி, 

கழல்‌ கண்‌ கூகைக்‌ குழறு குரற்‌ பாணிக்‌ 

கருங்கட்‌ பேய்‌ மகள்‌ வழங்கும்‌ 

பெரும்‌ பாழ்‌ ஆகும்மன்‌; அளிய தாமே! 
துறை : வஞ்சித்‌ துறைப்‌ பாடாண்‌ பாட்டு, 
வண்ணம்‌ : ஒழுகு வண்ணமும்‌ சொற்சீர்‌ வண்ணமும்‌ 
தூக்கு : செந்தூக்கும்‌ வஞ்சித்‌ தூக்கும்‌ 
பெயர்‌ : கயிறு குறு முகவை. 


இமயவரம்பன்‌ தம்பி பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவனைப்‌ 
பாலைக்‌ கவுதமனார்‌ பாடியது. ' 


7. மூன்றாம்‌ பத்தின்‌ பதிகம்‌ 


, இமைய வரம்பன்‌ தம்பி அமைவர 
உம்பற்காட்டைத்‌ தள்‌ கோல்‌ நிறீஇ 
அகப்பா எறிந்து, பகல்‌ தீ வேட்டு 
மதி உறழ்‌ மரபின்‌ முதியரைத்‌ தழீ இ, 
கண்‌ அகன்‌ வைப்பின்‌ மண்‌ வகுத்து ஈந்து, 
கருங்களிற்று யானைப்‌ புணர்‌ நிரை நீட்டி, 
இருகடல்‌ நீரும்‌ ஒரு பகல்‌ ஆடி, 
அயிரை பரை இ, ஆற்றல்சால்‌ முன்பொடு 
ஒடுங்கா நல்‌ இசை, உயர்ந்த கேள்வி, 
நெடும்பாரதாயனார்‌ முந்துற, காடு போந்த 
பல்‌ யானைச்‌ செல்கெழு குட்டுவனைப்‌ 
பாலைக்‌ கவுதமனார்‌ பாடினார்‌ பத்துப்‌ பாட்டு, 


பாடிப்‌ பெற்ற பரிகில்‌; நீர்‌ வேண்டியது கொண்மின்‌' என, 


(யானும்‌ என்‌ பார்ப்பனியும்‌ சுவர்க்கம்‌ புகல்‌ வேண்டும்‌' என 
பார்ப்பாரிற்‌ பெரியோரைக்‌ கேட்டு, ஒன்பது பெரு வேள்வி 
வேட்பிக்க, பத்தாம்‌ பெரு வேள்வியில்‌ பார்ப்பானையும்‌ 
பார்ப்பனியையும்‌ காணாராயினர்‌, 


இமயவரம்பன்‌ தம்பி பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ 
இருபத்தைந்து யாண்டு வீற்றிருந்தான்‌. 


தேவாரப்‌ பதிகங்கள்‌ 
8, திருஞான சம்பந்தர்‌ 


பெண்ணமர்‌ மேனியினாரும்‌ பிறைபுல்குசெஞ்‌ சடையாரும்‌ 
கண்ணமர்‌ நெற்றியினாருங்‌ காதமரும்‌ குழையாரும்‌ 

எண்ணமரங்‌ குணத்தாரு மிமையவரேத்த நின்றாரும்‌ 
பண்ணமர்‌ பாடலினாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே, 4 


தலைக்கணிமா மலர்கொண்டு தாள்தொழுவா ரவர்‌ தங்கள்‌ 
வீனைப்பகையா யினதீர்க்கும்‌ விண்ணவர்விஞ்‌ .சையர்ரெஞ்சில்‌ 
நினை த்‌ தெழுவார்‌ துயர்தீர்ப்பார்‌ நிறைவளைமங்கை நடுங்கப்‌ 
பனைக்கைப்‌ பகட்டுரிபோர்‌ த்தார்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. 9 


சடையமர்‌ கொள்றையினா௱ஞ்‌ சாந்தவெண்‌ ணீரணிந்தாரும்‌ 
புடையமர்‌ பூதத்தினாரும்‌ பொறிகிளர்ப்பாம்‌ பசை தீதாரும்‌ 
வீடையமருங்‌ கொடியாரும்‌ வெண்மழுமு விலைசூலப்‌ 

படையமர்‌ கொள்கையீனாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. ச்‌ 


நறைவளர்‌ கொன்றையினாரு ஞாலமெலாந்‌ கொழுதேத்தக்‌ 
கறைவளர்‌ மாமிடற்றாருங்‌ காடரங்காக்‌ கனலேந்தி 

மறைவளர்‌ பாடலினோடு மன்முழவங்‌ குழன்மொர்தை 
பறைவளர்‌ பாடலீனாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. கீ 


போகமுமின்‌ பமுமாகிப்‌ போற்றியென்பா ரவர்‌ தங்கள்‌ 
.ஆகமுறைவிட மாகவமர்ந்தவர்‌ கொன்றையினோடும்‌ 

நாகமும்‌ திங்களுஞ்‌ சூடிரன்னுதன்‌ மங்சைதன்‌ மேனிப்‌ 

பாரகமுகந்‌ தவர்தாமும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே, ம்‌ 


கடிபடு கூவிளமத்தங்‌ கமழ்சடைமே லுடையாரும்‌ 

பொடிபட முப்புரஞ்செற்ற பொருசிலையொன்‌ நடையாரும்‌ 
வடிவுடை மங்கைதன்‌ னோடுமணம்படு கொள்கையினாரும்‌ 
படிபடுகோ லத்தினாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. 6 


ஊனமர்‌ வெண்டலையேந்தி யுண்பலிக்கென்‌ றுழல் வாரும்‌ 
தேனமரும்‌ மொழிமாது சேர்‌ திரு மேனியினாரும்‌ 

கானமர்‌ மஞ்ஜைகளாலுங்‌ காவிரிக்‌ கோலக்கரைமேல்‌ 

பானலகீ றணிவாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. 7 


26 


புரந்தரன்‌ தன்னொடுவானோர்‌ போற்றியென்றேத்த நின்றாரும்‌ 
பெருந்திறல்‌ வளரக்கன்னைப்‌ பேரிடர்செய்‌ துகந்தாரும்‌ 
கருந்திரைமா மிடற்றாருங்‌ காரகில்பன்‌ மணியுந்‌ திப்‌ 

பரந்திழிகா விரிப்பாங்கர்ப்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே, 8 


திருமகள்‌ காதலினானுந்‌ திகழ்‌ தருமா மலர்மேலைப்‌ 

பெருமகனும்‌ மவர்காணாப்‌ பேரழலாகிய பெம்மான்‌ 

மருமலி மென்மலர்ச்சந்து வந்திழி காவிரிமாடே 

பருமணிநீர்‌ த்‌ துறையாரும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. 9 


புத்தரும்‌ புந்தியிலாதசமணரும்‌ பொய்ம்‌ மொழியல்லால்‌ 
மெய்த்தவம்‌ பேசிடமாட்டார்‌ வேடம்‌ பலபலவற்றால்‌ 

சித்தருந்‌ தேவருங்கூடிச்‌ செழுமலர்‌ நல்‌ லனகொண்டு 
பத்தியினாற்‌ பணிந்தேத்தும்‌ பாண்டிக்‌ கொடுமுடியாரே. . 10 


கலமல்குதண்‌ கடல்சூழ்ந்த காழியுண்ஞான சம்பந்தன்‌ 
பலமல்குவெண்‌ டலையேந்திப்‌ பாண்டிக்கொடுமுடி தன்னைச்‌ 
சொலமல்குபா டல்கள்பத்துஞ்‌ சொல்லவல்லார்‌ துயர்‌ தீர்ந்து 
நலமல்குசிந்‌ தையராகி நன்னெறியெய்துவர்‌ தாமே. 11 


9. சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 


1 மற்றுப்பற்றெனக்‌ கின்றிநின்றிருப்‌ 

பாதமேமனம்‌ பாவித்தேன்‌ 

பெற்றலும்பிறந்‌ தேனினிப்பிற 

வாததன்மைவம்‌ தெய்தினேன்‌ 

கற்றவர்தொழு தேத்துஞ்சீர்கறை 
யூரிற்பாண்டிக்‌ கொடுமுடி 

நற்றவாவுனை நான்மறக்கினும்‌ 
சொல்லும்கா நமச்சிவாயவே. 


2 இட்டனுமடி யேத்துவாரிகழ்நீ 

கிட்டகாள்மறந்‌ திட்டநாள்‌ 

கொட்டநாளிவை யென்‌ றலாற்கரு 
தேன்கிளர்‌ புனற்காவிரி 

வட்டவாசிகை கொண்டடிதொழு 
தேத்துபாண்டிக்‌ கொடுமுடி 

நட்டவாவுனை நான்‌ மறக்கினும்‌ 
சொல்லுநா நமச்சிவாயவே. 


27 


ஓவுநாளுணர்‌ வழியுநாளாயீர்‌ 
போகுகாளுயர்‌ பரடைமேல்‌ 
காவுநாளிவை யென்றலாற்கரு 
தேன்கிளர்‌ புனற்காவிரிப்‌ 
பாவுதண்புனல்‌ வந்திழிபரஞ்‌ 
சோதிபாண்டிக்‌ கொடுமுடி 
கநாவலாவுனை நான்மறக்கினும்‌ 
சொல்லும்நர நமச்சிவரயவே. 


எல்லையில்புக ழெம்பிரானெந்தை 
தம்பீரானென்‌ பொன்மாமணி 
கல்லையுந்திவளம்‌ பொழிந்திழி 
காவிரிய கன்‌ வாய்க்கரை 
நல்லவர்‌ தொழு தேத்துஞ்சீர்கறை 
யூரிற்பாண்டிக்‌ கொடுமுடி 
வல்லவ வுனை நான்‌ மறக்கினும்‌ 
சொல்லும்நா நமச்சிவாயவே, 


அஞ்சினார்கர ணாதியென்றடி 
யேனுகநான்மிக வஞ்சினேன்‌ 
அஞ்சலென்றடித்‌ தொண்டனேற்கரு 
ணல்கினாய்க்கழிக்‌ கின்றதென்‌ 
பஞ்சின்‌ மெல்லடிப்‌ பாவைமார்குடைந் 
தாடுபாண்டிக்‌ கொடுமுடி 
நஞ்சணிகண்டநான்‌ மறக்கினும்‌ 
சொல்லும்நா நமச்சிவாயவே. 


ஏடுவானிளக்‌ திங்கள்குடினை 

யென்‌ பின்கொல்புலித்‌ தோலின்மேல்‌ 
ஆடுபாம்பதரைக்‌ கசைத்தவழகனே 

யந்தண்‌ காவிரிப்‌ 
பாடுதண்புனல்‌ வந்திழிபரஞ்‌ 

சோ திபாண்டிக்‌ கொடுமுடி 
சேடனேயுனை நான்மறக்கினும்‌ 

சொல்லும்நா நமச்சிவாயவே, 


10 


85 


விரும்பிநின்‌ மலர்ப்‌ பா தமேநினைந்தேன்‌ 
வினைகளும்‌ விண்டனன்‌ 
நெருங்கிவண் பொழில்‌ சூழ்ந்தெழில்பெற 
நின்றகாவிரிக்‌ கோட்டிடைக்‌ . 
குரும்பைமென்‌ முலைக்‌. கோதைமார்குடைக்‌ 
தாடுபாண்டிக்‌ கொடுமுடி 
விரும்பனேயுனை நான்‌ மறக்கினும்‌ 
சொல்லும்நர நமச்சிவாயவே. 


செம்பொனேர்சடை யாய்திரிபுரந்‌ 
தீயெழச்சிலை கோலினாய்‌ 
வம்புலாங்குழலாளைப்‌ பாகமமர்ந்து 
. காவிரிக்‌ கோட்டிடைக்‌ 
கொம்பின்‌ மேற்‌ குயில்கூவமாமயி 
லாடுபாண்டிக்‌ கொடுமுடி 
தம்பனேயுனை நான்‌ மறக்கினும்‌ 
சொல்லும்நா நமச்சிவாயவே. 


சாரணன்‌ றந்தை யெம்பிரானெந்தை 


தம்பிரானென்பொன்‌ மாமணியென்று 


பேரெணாயிரகோடி தேவர்பிதற்றி 
' நின்று பிரிகிலார்‌ 
நாரணன்‌ பிரமன்‌ றொழுங்கறை 
யூரிற்பாண்டிக்‌ கொடுமுடிக்‌ 
காரணாவுனை நான்மறக்கினும்‌ 
சொல்லும்நா நமச்சிவாயவே. 


கோணியபிறை சூடியைக்கறை 
்‌ யூரிற்பாண்டிக்‌ கொடுமுடி 
பேணியபெரு மானைப்‌.பிஞ்ஞகப்‌ 
. பித்தனைப்பிறப்‌ பில்லியைப்‌ 

பாணுலாவரிவண்‌ டறைகொன்றைத்‌ 

தாரனைப்படப்‌ பாம்பரை 
தாணனைத்தொண்ட னூரன்சொல்லிவை 

சொல்லுவார்ச்‌ கில்லைதுன்பமே, 


29 


10. திருநாவுக்கரசர்‌ திருக்குறுந்தொகை 


சிட்டனைச்‌ சிவனைச்‌ செழுஞ்‌ சேர தியை 
அட்ட மூர்த்தியை யால நிழலமர்‌ 
பட்டனைத்‌ திருப்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 
நட்டனை த்‌ தொழ நம்வினை நாசமே. 


பிரமன்‌ மாலறியா த பெரு மையள்‌ 
தரும்‌ மாகிய தத்துவ னெம்பிரான்‌ 
பரம னாருறை பாண்டிக கொடுமுடி 
கரும மாகத்‌ தொழுமட செஞ்சமே. 


ஊசலா எல்லள்‌ஓ ண்கழ லாளல்லள்‌ 
தேசமாந்‌ திருப்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 


்‌ ஈசனே யெனு மித்தனை யல்லது 


பேசுமா றறியா ளொரு பேதையே. 


தூண்டிய சடர்போ லொக்குஞ்‌ சோதியான்‌ 
கரண்டலு மெளியன்‌ னடியார்‌ கட்குப்‌ 
பாண்டிக்‌ கொடுமுடி மேய பரமனைக்‌ 
காண்டு மென்பவர்க்‌ கேதுய்‌ கருத்தொணான்‌. 


நெருக்கி யம்முடி நின்றிசை வானவர்‌ 

இருக்‌ கொடும்‌ பணிந்தேத்த விருந்தவன்‌ 
திருக்‌ கொடுமுடி யென்றலும்‌ தீவினைக்‌ 
கருக்‌ கெடும்‌இது கைகண்ட யோகமே, 


30 


11. சேக்கிழார்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறை 
பெரிய புராணம்‌ 


அப்பதியின்‌ கண்‌ அமர்ந்து சிலநாளில்‌ அங்ககன்று 

துப்புறழ்வே ணியர்‌ தானம்‌ பலவுந்தொழு தருளி 

முப்புரிநர லுடன்தோ லணிமார்பர்‌ முனிவரொடும்‌ 

செப்பருஞ்சீர்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடிசென்‌ றணைந்தார்‌. 
(337) 


திருச்‌ செங்குன்றூர்‌ 
பருவமறாப்‌ பொன்னிப்‌ பாண்டிக்‌ கொடுமுடியார்‌ தம்பாதம்‌ 
' மருவி வணங்கி வளத்தமிழ்‌ மாலைமகிழ்ந்து சாத்தி 
விரிசுடர்‌ மாளிகை வெஞ்சமாக்‌ கூடல்‌ விடையவர்‌ தம்‌ 
பொருவிறா அம்பல போற்றிக்‌ குணதிசைப்‌ போதுகின்றார்‌. 
(388) 


சுந்தரா 
(ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ புராணம்‌) 


பரவிஅப்‌ பதிகத்‌ திருக்கடைக்‌ காப்புச்‌ 
சாத்திமுன்‌ பணிந்து) அருள்பெற்றுக்‌ 
கரவில்‌அன்‌ பர்கள்‌ தங்‌ கூட்டமுந்‌ தொழுது 
கலந்தினி திருந்துபோக்‌ தருளி 
விரவிய ஈங்கேரய்‌ மலைமுத லாக 
விமலர்தம்‌ பதிபல வணங்கிக்‌ 
குரவலர்‌ சோலை அணிதிருப்‌ பாண்டிக்‌ 
கொடுமுடி அணைந்தனர்‌ கொங்கில்‌, (99) 


கொங்கினிற்‌ பொன்னி ஜீ தென்கரைக்‌ கறையூர்க்‌ 
கொடுமுடிக்‌ கோயில்‌ முன்‌ குறுகிச்‌ 

சங்கவெண்‌ குழையார்‌ உழைவலலஞ்‌ செய்து 
சார்ந்தடி அன்பினில்‌ தாழ்ந்து 


$1 


பொங்கிய வேட்கை பெருகிடத்‌ தொழுது 
புனிதர்பொன்‌ மேனியை நோக்கி 
இங்கிவர்‌ தம்மை மறக்கவொண்‌ ணாதென்‌ 
றெழுந்தமெய்க்‌ குறிப்பினில்‌ எடுப்ப. (86) 


- அண்ணலார்‌ அடிகள்‌ மறக்கினும்‌ காம்‌ 

அஞ்செழுத்‌ தறிய எப்பொழுதும்‌ 

எண்ணிய நாவே இன்சுவை பெருக 
இடையறா தியம்பும்‌என்‌ றிதனை தீ 

திண்ணிய உணர்விற்‌ கொள்பவர்‌ மற்றுப்‌ 
பற்றிலேன்‌ எனச்செழுந்‌ தமிழால்‌ 

நண்ணிய அன்பில்‌ பிணிப்புற நவின்றார்‌ 
நமச்சிவா யத்திருப்‌ பதிகம்‌. (97) 


உலகெலாம்‌ உய்ய உறுதியாம்‌ பதிகம்‌ 
உரைத்துமெய்‌ உணர்வறா ஒருமை 
நிலவிய சிந்தையுடன்‌ திருவருளால்‌ 
... நீங்குவார்‌ பாங்குநற்‌ பதிகள்‌ 
பலவுமுன்‌ பணிந்து பரமர்தாள்‌ போற்றிப்‌ 
போந்துதன்‌ மலர்ப்‌ படைப்பைக்‌ 
குலவும்‌௮க்‌ கொங்கிற்‌ கரஞ்சிவாய்ப்‌ பேரூர்‌ 
குறுகினார்‌ முறுகும்‌ஆ தரவால்‌, (98) 


12. கபிலதேவ நாயனார்‌ 
பதினோராந்‌ திருமுறை--திருவிரட்டை மணிமாலை 


. நிறம்பிறிதா யுளமெலிந்து கெஞ்சுருகி வாளா 
புறம்புறமே காள்போச்கு வாளோ--நறுந்தேன்‌ 
படுமுடியாய பாய்நீர்‌ பரந்தொழுகு பாண்டிக்‌ 
கொடுமுடியாய்‌ என்றன்‌ கொடி. 


ம்‌ 


13. அருணகிரியார்‌ திருப்புகழ்‌ 


தனதன த்‌ தனனம்‌ தனதான 
தன தனத்‌ தனனத்‌ தனதான 


இருவினைப்‌ பிறவிக்‌ கடல்மூழ்கி 
இடர்கள்பட்‌ டலையப்‌ புகுதாதே 
திருவருட்‌ கருணை ப்ரபையாலே” 
திரமெனக்‌ கதியைப்‌ பெறுவேனோ 


அரியயற்‌ கறிதற்‌ கரியானே 
அடியவர்க்‌ கெளியற்‌ புதநேயா 
குருவெனச்‌ சிவனுக்‌ கருள்போதா 
கொழடுமுடிக்‌ குமரப்‌ பெருமாளே. 


தாந்தத்‌ தனதன - தாந்தத்‌ தனதன 
தாந்தத்‌ தனதன தனதான 


காந்தட்‌ கரவளை சேந்துற்‌ நிடமத 
காண்டல்‌ தரிவைய ர௬டனூசி 

காந்தத்‌ துறவென வீழ்ந்தப்‌ படிகுறி 
காண்டற்‌ கனுபவ விதமேவிச்‌ 
சாந்தைத்‌ தடவிய கூந்தற்‌ கருமுகில்‌ 
சாய்நக்திட்‌ டயில்விழி குழைமீதே 
தாண்டிப்‌ பொரவுடை தீண்டித்‌ தனகிரி 
தாங்கித்‌ தழுவுதல்‌ ஒழியேனோ 
மாந்தர்க்‌ கமரர்கள்‌ வேந்தர்க்‌ கவரவர்‌ 
வாஞ்சைப்‌ படியருள்‌ வயலுூரரா 
வான்கிட்‌ டியபெரு மூங்கிற்‌ புனமிசை 
மான்சிற்‌ றடி தொழ மதிகாமி 

பாந்தட்‌ சடைமுடி யேந்திக்‌ குலவிய 
பாண்டிக்‌ கொடுமுடி உடையாரும்‌ 
பாங்கிற்‌ பரகுரு வாங்கள்‌ பனையொடு 
பாண்சொழற்‌ பரவிய பெருமாளே. 


33 


14. வடிவுள்ளநாயகி பஞ்சரத்னம்‌. 
(வித்வான்‌. வே. ரா. தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ இயற்றியது.) 


அம்மானைகல்‌ கொண்டா னணிமா னிடத்தளித்த 
நம்மானைக்‌ கன்றினையே நாடு. 


சீர்கொண்ட பாம்பணைமேற்‌ றுயில்மாலும்‌ திசைமுகனும்‌ 
ஏர்கொண்ட தேவர்கள்யாவரும்‌ போற்றவிருக்‌ தருள்செய்‌. 
பேர்கொண்ட பாண்டிக்கொடுமுடி லிங்கர்ப்‌ பிரிந்தறியா 
வார்கொண்ட கொங்கைத்‌ திருவேகறைசை வடிவம்மையே, (1) 


காரொன்று கூக்தலினனொன்று நீண்முடி காவிவிழி 
சீரொன்று சோதிவதனம்புன்மூரல்‌ செழுந்‌ தரளக்‌ 
காரொன்று கொங்கையென்‌ னெஞ்ச த்தொளிரு கின்றன்மை 
I கண்டேன்‌ 
வாரொன்று சோலைமதிதோய்‌ கறைசைவடி வம்மையே, (9) 


கற்றாருறவுங்‌ கல்லாதார்ப்‌ பிரிவுமெக்‌ காலத்திலும்‌ 

வற்றாத வாழ்வு நின்வார்கழற்‌ கன்பும்வல்‌ வஞ்சகர்பால்‌ 
சற்றாயினுஞ்‌ செலவேண்டா த்‌ தகைமையுந்‌ தந்தெனையாள்‌ 
மற்றேருழவர்‌ வயல்சூழ்‌ கறைசை வடிவம்மையே, .. (3] 


வீருந்தென்றுநோய்க ளடலினைப்‌ பற்றமிக மெலிந்தே 
மருந்தொன்றை காடியலையுமென்‌ மீதினில்‌ வஞ்சகஞ்சேர்‌ 
திருந்தொன்றி லாதகயவர்மென்‌ மேற்செயுந்‌ தீங்குகளில்‌ 
வருந்தமுடியா தருள்வாய்‌ கறைசை வடிவும்மையே, (2) 


இல்லையென்‌ போர்க்‌ கிலையென்னா- துதவு மியல்புடனே 
வல்லையென்‌ போர்க்‌ குத்துணைசெயும்‌ வன்மையும்‌ வாய்ந்திடச்‌ 
செய்‌ 
தல்லையுறு த்தெம்‌ வினைமா சொழிப்பை யரையத்திலே 
மல்லிகைமுல்லை மணமார்‌ கறைசை வடிவம்மையே, 5) 
ற | 


70 


70 


60 


85 


90 


95 


34 


15. வேள்விக்‌ குடிச்‌ செப்பேடு 


கொன்னவீன்ற மெடுஞ்சுடர்வேல்‌ கொங்கர்‌ கோமான்‌ 
கோச்சடையன்‌ 
மற்றவர்க்குப்‌ புத்திரனாய்‌ மண்மகள து பொருட்டாக 
மத்தயானை செலவுந்தி மானவேல்‌ வலனேந்திக்‌ 
கடுவிசையா லெதிர்ந்தவரை நெடுவயல்வரய்‌ திகரழித்துக்‌ 
கறுவடைந்த மணத்தவரைக்‌ குறுவடையாக்‌ கூர்ப்பழித்து 


மன்‌ னிகுறிச்சியுந்‌ திருமங்கையு முன்னின்றவர்‌ முரணழித்து 
மேவலோர்‌ கடற்றானை யோடேற்‌ றெதிரேய்‌ வந்தவரைப்‌ 
பூவலூர்ப்‌ புறங்கண்டுய 

கொடும்புரிசைந்‌ நெடுங்கிடங்கிற்‌ கொடும்பாளூர்க்‌ கூடார்‌ 
கடும்‌ பரியுங்‌ கடுங்களிறுங்‌ கதிர்வேலிற்‌ கைக்கொண்டுஞ்‌ 


சேவ...... 

கூடாத பல்லவனைப்‌ குழும்பூருட்‌ டேசழிய 
எண்ணிறந்த மால்களிறு மிவுளிகளும்‌ பலகவர்ந்தும்‌ 
தரியலராய்த்‌ தறித்தவரைப்‌ பெரியலூர்ப்‌ பீடழித்தும்‌ 
பூவிரியும்‌ பொழிற்சோலைக்‌ காவிரியைக்‌ கடந்திட்டு 


அழகமைந்த வார்சிலையின்‌ மழகொங்கம்‌ அடிப்படுத்து 
மீன்‌ டொழிய மணி இமைக்கு மெழிலமைந்த 
நெடும்புரிசைப்‌ பாண்டிக்‌ கொடுமுடி சென்றெய்திப்‌ 
பசுபதியது பந்மபாதம்‌ பணிந்தேத்திக்‌ 
கநகராசியுங்‌ கதிர்மணியும்‌ மணமகிழ்க்‌ குடுத்திட்டுங்‌ 
கொங்கர்‌ வநீநறுங்‌ கண்ணிக்‌ 
கங்கராஜனொடு சம்பந்தஞ்‌ செய்தும்‌ 
எண்ணிறந்தன கோசகஸ்ரமும்‌ 
ஹிரண்யகார்ப்பமும்‌ துலாபாரமும்‌ 


மண்ணின்‌ மிசைப்‌ பலபெய்து மறைநாவினோர்‌ குறைதீர்‌ த்துங்‌ 


கூடல்வஞ்சி கோழி என்று மாடமதில்‌ புதுக்கியு 
மறை கடல்‌ வளாகங்‌ குறையா தாண்ட 

மன்னர்‌ மன்னன்‌ தென்னவன்‌ மருகன்‌ 

மான வெண்குடை மான்றேர்‌ மாறன்‌ 


தேர்மாதன்‌ : கி.பி, 710 முதல்‌ 740 வரை 


16, சோழன்‌ பூர்வ பட்டயம்‌ 


(கரிகால்‌ சோழன்‌) கருவூர்‌ நகர்‌ கடந்து கொடுமுடிக்கு 
வந்தார்‌. கொடுமுடியிலிருர்துகொண்டு கொடுமுடியிலுள்ள 
சிவாலயங்களுக்குக்‌ கோவிலும்‌ கட்டி வைத்து குளமும்‌ வெட்டி 
'வைத்து ஊரும்‌ நகரமும்‌ பட்டணமும்‌ கோட்டையும்‌ கட்டிவைத்து 
அந்தக்‌ கோட்டை நகர அதிகாரத்திற்கு எல்லப்பன்‌ என்கிற 
ரெட்டியை வைத்து சுர்ணிகத்திற்குத்‌ திருக்கணக்கரில்‌ 
வேலாயுதம்‌ பிள்ளையை வைத்து வைத்த பின்பு சமய முதலியும்‌ 
சடையப்பனும்‌ இம்மூவருமாகப்‌ பதினெண்சாதிப்‌ பல்குடியும்‌ 
அழைத்து வைத்து உழவு குடியான பதினெண்சாதிப்‌ பல 
குடிக்கும்‌ முதன்மையாக வேளாளரில்‌ கந்தப்பனை வைத்து செட்‌ 
டிக்குக்‌ கவறை வலைஞரில்‌ நாகப்பனை வைத்த பின்பு கொடு 
முடி ஆலயத்திற்கு சுப்பிரமணிய பண்டிதரைக்‌ கொண்டு புண்ணி 
யாங்கப்‌ பிரதிட்டையும்‌ பண்ணி வைத்து அந்தக்‌ கோயிலுக்குச்‌ 
சோழன்‌ சேரனைக்‌ கொண்டு ஆயீரம்‌ பொன்‌ கிராமமும்‌ நூறு 
பொன்‌ சுங்கத்‌ தீர்வையும்‌ நூறுமிடா விரைப்பாடு ஈஞ்சைப்‌ 
பூமியும்‌ நூறுமிடா வீரைப்பாடு புஞ்செய்‌ பூமியும்‌ விடுவித்து 
விட்ட மானியத்திற்கு கலச்சாகரம்‌ பொடிவித்து அந்தத்‌ கொடு 
முடி ஆலயத்தில்‌ விட்டமானியத்தில்‌ சமய முதலிக்குப்‌ பத்தில்‌ 
ஒன்றென்று கண்டு அந்த ஆலயத்தூணில்‌ கலச்சாகரம்‌ பொடி 
வைத்து அந்த தாரையும்‌ திருவையாற்றிலிருக்கின்ற மெஞ்ஞான 
சைவாசாரர்‌ வமிசத்தில்‌ குமர சுப்பிரமணிய பண்டிதரையும்‌ 
'அவருக்குள்பட்ட காரியத்தார்களையும்‌ ஆலயத்திற்கு நம்பி 
முதலாகிய திருவலகு வரைக்கும்‌ முதன்மை நாட்டாண்மைக்குச்‌ 
செங்கோட முதலியை வைத்து அந்தச்‌ கோயிலுக்கும்‌ கோயில்‌ 
மணியம்‌ கணக்குக்கு அத்தப்ப முதலியை வைத்து நம்பி முதன்‌ 
மைக்கு வேல நம்பியை வைத்து கரகபாசத்தவரில்‌ சந்திரசேகர 
நட்டுவனை வைத்து தாசியில்‌ வள்ளியை வைத்து இவர்களுக்‌ 
கெல்லாம்‌ ஓலைப்பட்டயம்‌ எழுதிக்கொடுத்து சமய முதலி 


56 
கையொப்பமிட்டு அவரவர்‌ கையில்‌ பட்டையமும்‌ : பாக்கு வெற்றி 
லையும்‌ கொடுத்து நிகுதி செய்‌ தடிபிறகு சமய முதலிக்கும்‌ சடை 
யப்பனுக்கும்‌ ரங்கப்ப செட்டிக்கும்‌ சோழன்‌ சேரன்‌ பாக்கு 
வெற்றிலை கொடுத்து அவர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
கொடுமுடி நகர்‌ கடந்து வெஞ்சமாக்‌ கூடத்திற்கு வந்து... 


குறிப்பு : இதில்‌ கரிகாற்‌ சோழன்‌ என்பவன்‌ மூன்றாவது 
குலோத்துங்கனாக இருக்கலாம்‌ என்று கருது 
கிறார்கள்‌. 


கலச்சாகரம்‌ ௨ கல்வெட்டு 


1/. பிரான்சிஸ்‌ புக்கானன்‌ குறிப்பு 


1800 ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ பத்தாம்‌ நாள்‌ பாசூரிலிருந்து 
கொளாநல்லி வழியாக கொடுமுடி வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
குறிப்பிடுவது வருமாறு : 


I went eight hours to CODOMUDI, a town on the bank of 
‘cavery. The road is interrupted by several torrents, swelled 
much by the heavy rains. A great part of the route lec: me 
through a country fully cultivated and iuclosed; and although 
not so well wooded as England, yet I think on the whole, the 
most beautiful that I have seen in India. The cavery, which at 
present is a noble river and many hills Scattered through the 
country add much to the beauty of the scenery. 


The soil is, however, in general poor and near CODO- 
MUDI many of the fields are waste. CODOMUDI has a 
temple, said as usual to be of great Antiquity, and provided 
with an establishment ௦811 Brahmans and 21 musicians and 
dancing woman. It is a poor building; but this being a 
holiday, itis crowded with multitudes of all ages and both 
sexes, many of whom prostrated before the images. The houses 
in CODOMUDI are 118 of which 28 are occupied by brahmins. 
It is a new town and money has been advanced to assist the 
people to build houses. COLANELLY which we passed on 
the way has been deserted. At this place a canal is taken off 
the Caveri without the assistance of a dam. A canal of this 
type is called a CORUM (கொறம்பு). In the dry season it is 
carriedacross the channel across the Noyel and waters the fields 
near POGOLUR. 


The Brahmans who now live here were formerly all 
vaidikars or men dedicated to religious meditation; and in 
Hyder's Government lived on the oppssite banks of the Caveri, 
where they had Enams, or free lands. Having lost this pro- 
perty, they have been obliged to rent some lands, which they 
cultivated by mieans oftheir servants. 


இத்துடன்‌ படிக்க வேண்டியவை 


௪, கா. சுப்பிரமணிய பிள்ளை-- இலக்கிய வரலாறு 
முதல்‌ பாகம்‌, கடைச்சங்க வரலாறு--பக்‌ 94, 95 
&6. கடைச்‌ சங்கப்‌ புலவர்‌ வரலாறு--பக்‌ 127. 


Dr. இரா. நாகசாமி-Rare Bronzes from  kongu country 
Lalith Kala No 9, April 1961. 


இரா. பி. சேதுப்பிள்ளை ஊரும்‌, பேரும்‌ 
இராதாகிருட்டிணப்பிள்ளை--அறம்‌ காத்த அரண்கள்‌ 


தொ மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌-- வேங்கடம்‌ முதல்‌ குமரி 
வரையில்‌ காவிரிக்‌ கரையில்‌ 


கொடியன்‌-— பதிற்றுப்‌ பத்துச்‌ சேரர்‌ வழிமுறை 
கொங்கு முதல்‌ தொகுதி 1971 பக்‌.27-—39 


கொடுமுடி ௪. சண்முகன்‌ —குறும்பொறைக்‌ கோமான்‌ 
_ சொங்கு 9ம்‌ தொகுதி 1972 பக்‌ 70-51 


கொடுமுடி ச. சண்முகன்‌ குறும்பொறை நாடு 
_ஈரோடெக்ஸ்‌ வெள்ளிவிழாச்‌ சிறப்பு 
மலர்‌ 29-10-73 
திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 
கொங்கு 3ம்‌ தொகுதி 1972 பக்‌ 216-220 


கொடுமுடி ௪. பிரகதம்‌_வரலா ந்றில்‌ சில ஒற்றை ஏடுகள்‌ 
கொங்கு சீம்‌ தொகுதி 1974 பக்‌ 2564-206 


வே. ரா. தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ 
_வடவுள்ள நாயகி பஞ்சரத்னம்‌ 


கலபுராணம்‌- கந்தசாமி முதலியார்‌ பாடத்‌ தொடங்கியதை 
 சாமக்குளம்‌ வெங்கட்ரமண தாசர்‌ முடித்தாராம்‌. 


அங்கமுத்து செட்டியார்‌--கொடுமுடி 'நித்யானந்தபோத விளக்கம்‌ 
கொடுமுடி ரதோற்சவச்‌ சிறப்பு . 
அருட்கவி சேதுராமன்‌--சில பாடல்கள்‌ 


மலைக்‌ கொழுந்து நாவலர்‌--கொடுமுடிச்‌ குறவஞ்சி நாடகம்‌, 


19, தென்னிந்திய 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Madras Government Oriental Series No CIV 
தென்னிந்திய கோயிற்‌ சாசனங்கள்‌ (பாகம்‌ 1) 
South Indian Temple Inscriptions (Volume 1) 


General Editor: 
1. Chandrasekharan, M. A., L. Te, 
Curator, Government Oriental Manuscripts 
Library, Madras. 


Critically edited with Introduction & Notes by 
T. N. Subramaniam 
(Devasthanam Epigraphist, Tiruvannamalai Adhinam, 


Kunnakkudi) T 1904 
1953 
பக்கம்‌ 23] 
கொடுமுடி Kodumudi 


முவரும்‌ பாடிய பெருமை வாய்ந்த சிறந்த சிவஸ்தலம்‌, 
தேவாரத்திலே ஊர்ப்‌ பெயர்‌ கறையூர்‌ என்றும்‌ கோயில்‌ திருப்‌ 
பாண்டிக்‌ கொடுமுடி என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. சுவாமி 
யின்‌ பெயர்‌ மகுடேச்வரர்‌ என்று இப்பொழுது வழங்குகிறது. 
சாசனம்‌-251 | ற 3302-14-83 

இந்த சாசளத்தின்‌ ஆரம்பம்‌ கிடைக்கவில்லை; பிற்பகு தி 
மட்டுமே கிடைத்துள்ளது. அதனால்‌ இது எந்த இடத்தில்‌ 
பொறிக்கப்பட்டிருக்கிறதென்பதும்‌ யாருடைய காலத்வதச்‌ 
சேர்ந்ததென்‌ றும்‌ தெரியவில்லை, 


Only the latter portion of the inscription is available and as 
such, the place where it is found inscribed and the period to 


40 


which it belongs are not known. Seems to record the tax free 
gift of the villages Vidari alies Tiruchchirrambala nallur, 
Elunurtu.....Védimaigalam, Tiruviiijalir, vallipuram, Vadis 
yudaiyamangai, Ayyagaram and Tirukkattuturai to meet the 
expenses of Masi Makha festival, worship offerings and repairs 
to the temple of the Gods Tiruppaadikodumudi Aludayar and 
Peria Tiruvadi i.e. Garuda (in the Vishnu Temple?) 


Most of the villages granted now exist in the neighbour- 
hood of kodumudi. 


. Cf. No. 252 below. 


மகத்‌ னாட்டு ஈழ காவரி ஆளுந்‌(த) திறப்பாண்டிக்‌ 
கொடுமுடியாளுடைய நன்‌ நாயனாற்கு பெரிய திறுவடி(னாய) 
னாயனாற்க்கும்‌ யெறகலி தெவஸ்தானமாக உதகம்‌ பண்ணிக்‌ 
குடுத்த வூறாவது, கரையூற்‌ வீதறி திறிசித்தம்பல நல்லூறு 
கன்னாயனாற்‌ திற வெளையாட்டா யெளுனூத்து....ஃ... பெதி 
மங்கலம்‌, திறவூஞ்சலாறும்‌, வள்ளிபுறம்‌, வடிவுடய மங்கெயும்‌, 
அய்யகற திறுக்காட்டுதுறையும்‌ ஈன்னாயனாற்‌ திறுப்பாண்டிக்‌ 
கொடுமுடி யாளுடையாறுக்கு பெரிய திறுவடி நன்னாயனாறக்கு 
_மாசிமகதீ திறவள[ா*] யெளுந்தரளவும்‌ தப(று)[ன] மாடியறுள 
வும்‌ சனக்கால யிவன௩ தங்களுக்கு பெருமந்‌ திறவமுது 
செயிதறுளவும்‌. சாத்துப்படி திருவாரா தனமும்‌ திறு பணிகளும்‌ 
கொரைவ(றை நடத்தி பொந்தறுளவும்‌. இதுக்கு உடலாக 
யெப்பெய்ப்பட்டப்‌ பாப்‌-ங்களுக்கும்‌ ஸ்ரீ சுந்திற திறுப்பாண்டி 
மகாதெவற்க்கும்‌ பெறிய திறுவடி னயனாயறுக்கும்‌ இவ்வூற்கள்‌ 
உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌. இவ்வூர்‌ யெல்லை யாவத்துக்கும்‌ 
திறுசூல ஸ்தாபனம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொளுவராக 
வும்‌. 
சாசனம்‌-252 D 3302-N-86 

அம்மன்‌ சந்நிதியில்‌ அர்த்த மண்டபத்துப்‌ பின்புறத்தில்‌ 
இருக்கும்‌ சாசனம்‌. 

At the back of the ardha mandapa in front of the Amman 
shrines. Dated in the 2+ 1st year, 5th day of the reign of 
Tribhuvana Chakravartin Konerimaikondan the inscription 
records the setting up the images of Ilaiya-pillaiyar (Subra - 
manya) and Periyatiruvadi (Garuda) in the temples of Tirup 


41 


pandikkodumudi Aludaiya Nayanar and Pallikonda perumal 
respectively by a native of Mayilir in: Muttirrukkurram of 
Pandimandalam for the welfare of the king and the grant 
of > pon to mect the expenses of worship etc. of these images 
from the month of Tai of 21st year. 


திறுபுவன சக்கிறவர்‌ த்தி கொனெரிமைக்‌ கொண்ட.......... 
பாரண்டியமறாண  திரப்பாண்டிக்‌ கொடிமுடி ஆளுடைய 
னரயனாற்க்‌ கோயில்‌ தானத்தாறுக்கும்‌ பள்ளி(க்‌) கொண்ட 
பெறுமாள்‌ கோயில்‌ திரப்பதியாற்க்கும்‌ தங்கள்‌ கோயில்‌ 
பெகெதுததமத்துக்கும்‌ யாயுமகடத்து பொது பொன்‌ அஞ்சும்‌ 
நமக்கு நண்டாக பாண்டி மண்டலத்து முத்தூட்டுக்‌ குத்தட்டு" 
மயீலூற்‌ ஒடயான்‌ யெளும்பொத,முதியான்‌ யெளுந்தரிளிவித்த 
யெளய புள்ளையாறுச்கு பெரிய . திருவடி னாயனாறுக்கும்‌” 
அமுதுபடி சாத்துப்படி உள்ளுட்டு வெண்டும்‌ விஞ்கணவ்களுக்கும்‌ 
இரண்டாவதுக்கு யெதிர்‌ ஆண்டு தை மாசம்‌ முதல்‌ தந்தோம்‌. 
யிப்பொன்னில்‌ ஒரு (பூற) [கூற] யெளைய புள்ளையாறுக்கும்‌ 
ஒறுகுறு பெறிய திருவடி காயனாறுக்கும்‌' கணக்கறிந்து பொத்த 
மறி சாதிகளிலே சிலவாக்க. இப்படிக்கு இ[வ்‌*]வொலை (படிப்‌) 
படிபாடாக, கொண்டு சந்திரா தித்தவரைக்கும்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க, இவை வெட்சியூற்‌ ஒடயான்‌ 
யெமுத்து ஆண்டு யிரண்டாவதுக்கு யெதிறாவது வருஷம்‌ னாள்‌ 
அஞ்சு, இவை சுந்திற பாண்டிய காலிங்கறாயன்‌ கை யெளுத்து. 


சாசனம்‌ 253] D 3302-v-87 


On the front side of the same. A damaged record which 
seems to register the taxfree gift of 20 ma of land in vidari 
alais Tiruchitram balanallur to the Gods Tiruppandikkodumudi 
Aludaiya Nayanar and Tiruchitrambala Nalludaiyar of Vidari 
as iraiyili devadana from the 6th year [36] th day of a king 
whose name is not specified probably after deducting the 4 ma 
of land given taxfree nattavar and merchants (nagrattar) of 
Melkarai Araiyanadu. The inscription also seems to state thal 
the village was lying waste and deserted previously and it was. 
reclaimed constructing a dam across the Odai. The signatory 
is Sundara Pandya kalingarayan. 


1, “முத்தூற்றுக கூற்றத்து' என்று வாசிக்க, 
2. *இளய பிள்ளையாருகீகும்‌ பெரிய திருவடி, நாயனாருச்கும்‌ 
என வரக&ச்க, 


42 


அம்மன்‌ ய ஆலு கர்ப்பக்கிருக த்‌ தின்‌ முன்புறத்தில்‌ 
உள்ளது. 


திருப்பாண்டி கொடுமுடியா(று)[ளூ]டய னாயனாற்கு 
தெவஸ்தானம்‌ விதிறியான திறுச்சித்தம்பல எனல்லூறில்‌ 
வெள்ளெ குழமவறகுண நெறை யிங்காலம்‌ ஓடே குலப்பட்ட 
இப்பறப்‌ கெடைக்கயில்‌--அடைதது--நீற்நிலம்‌ பயிற்‌ செயும்‌ 
அளவில்‌. (ப்‌) பண்ணீாற்‌ அடிக்கொலா அயினூறு குளிக்‌ 
கொண்டது ஒரு மாவாக திறப்பாண்டிக்‌ கொடுமுடியில்‌ [.........] 
பலனாயனாற்கு விதறியான சித்தம்பல நல்லூற்‌ னாயனாற்கு” 
முட்டுட்டு கையில்‌ நெலம்‌ யிறுவது மாவும்‌ திரப்பாண்டிக்‌ கொடு : 
முடியாருக்கு வெதிறியான திருச்சித்தம்பல ஈல்ல னயினார்க்கும்‌ 
யிவை யிரையிலி படகு பட்டனிலம்‌ நாலுமாவும்‌ மேல்கரை 
அரையனாட்டாறுக்கும்‌ ஈகரத்தாறுக்கும்‌ யெரையிலி னிக்கி...... 
யிவ்வூற்‌ குடினிங்கா தெவ(ஸ்‌) தானமாக திறப்பாண்டிக்‌ கொடுமுடி 
யாறுக்கும்‌ வெதறியான திறச்சித்தம்பல நல்லுடையாறுக்கும்‌ 
யெறயிலி தெவ(ஸ்‌)தானமாகக்‌ குடுத்தது. யாண்டு ஆறாவது 
க காள பூப்பததியாற்‌ இறை சுந்திரபாண்டி காலிங்கறாயன்‌ 
யெஞுத்து. 


சாசனம்‌ 254] [D 3302-iv-88 


மகுடேசுவர சுவாமி கோயில்‌ கர்ப்பகிருகத்‌ தில்‌ வடபுறம்‌ 
எழுதிபிருப்பது. 


On the north wall of the central shrine in the temple. 
Record dated in the 27th year of the Kongu king Vira 
Narayana Ravi varman regiserting the tax free gift of the village 
Unjalur in Melkarai Araiya Nadu of Adhirajaraja mandalams 
fixing the income from the same in gold and paddy to the God 
lirruppandi kodumudi Mahadeva at Karaiyur in Kaverinadu, a 
subdivision of Adhirajaraja mandalam to meet the expenses of 
offerings, worship etc and celebrating the monthly natal star of 
the king and the grand festival [Makham] in the moath of 
Masi ending with the sacred bath from that year. 


3. “முற்றூட்டுகையில்‌" என வாசிக்க 
4, ‘நாள்‌ முப்பத்தாறு” என இருத்தல்‌ வேண்டும்‌, 


43 


ஸ்வஸ்தி ஸ்ரீமன்‌ கொ விற னாறாயண யெறவி பன்மர்க்‌[கு] 
திறுவெளுத்துயெட்‌[டு] செல்லா னண்ட ஆண்டு யிறுவத்‌ 
தெளாவது அதிறாசறாச மண்டலத்துட்‌ நாட்டுக்‌ காவிரி னாட்டுக்‌ 
கரையூற்‌ திறப்பாண்டிக்‌ கொடுமுடி மகாதெவறுக்குயிம்‌ 
மண்டலத்து மேல்கரை அரையனாட்டு ஊஞ்சலூரை யாண்டு 
யிறுவத்தியெளாவது முதல்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி மகா 
தெவற்க்கு யெறயிலி தெவஸ்தானமாக நாம்‌ பொறந்த நாள்‌ 
மாசம்‌ தெதி பூ சாதித்தறுளவும்‌, மாசி மாதம்‌ திறுவளா யெளுந்‌ 
தருளவும்‌, ஸ்தபன(ம்‌) மாடி அறுளவும்‌, பலபடி நிவிந்தங்களுக்கு 
பெறினந்‌ திறவமுது செயிதறுளவும்‌ யிதுக்கு ஒடலாக யிவூர்‌ 
இருக்கும்‌(க்‌) காரைக்‌ கண்டது தொளை நொறை .........- இந்த 
பொன்‌ யெம்பளத்து யெளும்‌ அஞ்செ முண்டும்‌ மஞ்சாடியும்‌ 
குண்டியும்‌ யொ நிர முண்ணூத்தி னாற்பத்தி அங்கலகெ 
தூணியும்‌ யிவ்வூரில்‌ மட்டும்‌ யெற்ப்பயப்பட்டப்‌ பாட்டங்களும்‌ 
திறுப்பாண்டிக்‌ கொடுமுடி மகாதெவற்கு குடுத்தோம்‌. இவ்‌ 
வூறில்‌ எல்லையாவது கிள்பாற்க்‌ கெல்லை யெழுகரைக்கும்‌ 
ஆணங்குக்கு மெல்ப்‌ படப்புக்கு குமறிக்‌ கயத்துக்கும்‌ மெற்க்கு 
தென்பாக்‌.........யெட்டுக்‌ கறட்டுக்கும்‌ மன்னாங்‌ காட்டுக்கு 
வடக்கு மெல்பாற்க்‌ கெல்லே அத்திறாப்பாளிக்கும்‌ குந்த 
பாரைக்கும்‌ மூசுகரைக்கும்‌ கெளக்கும்‌ வடபாற்க்‌ கெல்லெ--புல்லி 
கல்லூறுக்கும்‌ தெற்க்கும்‌ இதற்‌ கேயிதை யிவ்வூற்‌ நாங்‌ 
கெல்‌ லைக்கி உள்ப்பட்ட நெலம்‌ யாவ[த்தும்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளுவதாகவும்‌. 


சாசனம்‌ 255] [D 3302-iv-89 
காவேரி கண்ட விநாயகருடைய திருப்பணியில்‌ எழுதி 
யிருக்கும்‌ சிலாசாசனம்‌, 


இதைத்‌ தொடர்ந்து அரசனுடைய பதினாலாம்‌ ஆண்டுச்‌ 
சாசனம்‌ ஒன்றும்‌ காணப்படுகிறது. 


In the shrine of Kaverikanda Vinayaka. Record dated in 
the 2nd year chittirai 24 of the reign of Tribhuvana chakra- 
vartin Sundara Pandya ‘deva registering the grant of the village 
Vemburi alias. Kaudiyadevanallur as Kudiniiga devadana to 
the God Tiruppandikkodumudi Aludaiya Nayanar by the : 
nattavar of Pundurai Nadu when they assembled in the 01828 


44 


Vitaika trikkavanam of the temple, to meet expenses of wor- 
ship, offerings etc and the festival of Tirumakham [in the 
mouth of Masi]. The temple of God Tiruppandi kodumudi 
Mahadeva is stated to be a karaiyir in Kaveri nadu, a ட 
division of Adhirajaraja mandalam. 


At the end of the inscription there is another separate 
record dated 14th year of Probably the same king, registering 
the grant of 44 veli and 4 ma of land in Ulindankurichchi alais 


Mudikonda devam [parry] in Veigalanadu of the same 
MARCA, 


[அ] 

ஸ்வஸ்தி ஸ்ரீமன்‌ திறுபுவன சக்கறவற்த்திகள்‌ ஸ்ரீ சுந்திர 
பாண்டிய தேவற்க்கு யாண்டு றெண்டாவது சித்திரை மாதம்‌ 
உ௰௫. திஃனாள்‌ பூந்துரை னாட்டுவறொம்‌- நெறைவறை 
நெறந்து கொரைவரை கூடி திறுப்பாண்டிக்‌ கொடுமுடியில்‌ 
உலகவெடங்க திறுக்காவண த்தில்‌ யிறக்கையில்‌ ஓடயாற்‌ திறுப்‌ 
பாண்டிக்‌ கொடுமுடியாளுடைய னாயனாற்‌ குனாங்கள்‌ வுதகம்‌ 
_ பண்ணிக்‌ குடுத்த வூறாவது னாங்களனாட்டு வெம்புறியான 
கண்டியதெவ னல்லூறு ஒடயாற்‌ திறுப்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 
ஆளுடைய னாயனாற்கு யிவ்வூற்‌ குடினீங்கா தெஸ்தாமாவ 
தாகவும்‌ யிவ்வூற்‌ னாங்கெல்லைக்குள்ப்பட்ட நிலமாவது ஈஞ்சை . 
புஞ்சை நாங்கெல்லைக்கி உளப்பட்டது. மெல்‌ னோக்கிய மறமும்‌ 
கிள்னோக்கிய கெணறும்‌ நாங்கெல்லைக்குள்ப்பட்ட நிலமும்‌ 
தெவஸ்தானமாக இவுற்க்கு நடத்திக்‌ கொள்ளுவதாகவும்‌, இவ்‌ 
வறுடய திறுப்பாண்டிக்‌ கொடுமுடியாளுடைய னாயனாற்க்கு 
திறமகம்‌ திறநாளைக்கிம்‌ அமுதுபுடி சாத்துப்படி பூசெப்படி 
நிமித்தகட்கு மட்கு யெப்பறப்‌ பட்டதுக்கும்‌ வடலாகதாக* யிவூற்‌ 
குடுத்தோம்‌. யிவூற்க்கடமை குடிமை (சிட்டாயி) [சிற்றாயம்‌] 
மன்‌[று] பாடு தெண்டங்(குட்டம்‌) [குற்றம்‌] தறியிறை னாட்டற்ப்‌ 
பட்டி வெளமபுஞ்சைப்‌ பாசப்‌ பாட்டம்‌ ஈல்லெறுது நல்ல பசு 
நாட்டு வறி கத்தவறி சயிதமாயி யெப்பெற்ப்பட்டதும்‌ யிவ்வூற்‌ 
னன்‌ னாயனாற்க்கு குடுத்தொம்‌. யிவ்வூற்‌ னாங்கெல்லையும்‌ 


5. “நிமந்தங்கட்கும்‌ மற்றும்‌ எப்பேரிப்‌ . பட்டதுக்கும்‌' 
- உடலாவதாக: என்று இருத்தல்‌ வேண்டும்‌, ர 


1 
திறுசூல ஸ்தாபனம்‌ பண்ணிக்‌ கொண்டு கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்ளுவதாகவும்‌ யிவ்வூற்கு அடுத்த வரைக்கும்‌ 
நடப்பதாகவும்‌ யிப்டடி சம்மதிச்சுக்‌ குடுத்தொம்‌. திறுப்பாண்டிக்‌ 
கொடுமுடி யாளுடைய னாயனாற்கு பூந்துறை நாட்டு (நாட்ட 
வற்‌(வூ)[ஓ]ம்‌. இப்படிக்கி பூந்துறை வெளானல்‌ பெருமாள்‌ 
யெளுத்து. இப்படிக்கி திறுப்பாண்டிக்‌ கொடுமுடியாளுடைய 
ஞக்கு நன்ம்மை சாதனம்‌ குடுத்தொம்‌. 


[ஆ] 


அதிறாசறாஜ மண்டலத்து அக்காவெரி நாட்டுக்‌ காரையூற்‌ 
திறப்பாண்டிக்‌ கொடுமுடி மகா தெவற்க்கு நமக்கு நன்ண்டாக்க 
யிம்‌ மண்டலத்து வெங்காலனாட்டு வுளித்தன்‌ குறிச்சியான முடி 
கொண்ட தெவன்‌ பலத்திலே னாலரை னாலுமாவும்‌ நமக்குப்‌ 
பதினாலாவது முதல்‌ வுதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தொம்‌. யின்னிலம்‌ 
னாலரை னாலுமாவும்‌ அமுதுபடிக்கு வெண்டும்‌ நிமித்தங்களுக்கு 
உடலாக குடுத்தென்‌. 


20. தற்போதுள்ள கல்வெட்டு 


ஸ்வஸ்ஸித ஸ்ரீ மகா மண்டலேசரான ரிமப மாலகா பாலமக 
மகாதுவச - மதிகுலதீப - திரிபுவனச்‌ சக்கரவர்‌ த்திகளாகிய 
கொவந்‌-சந்தரபாண்டிய கேசரி வன்மரான தேவர்க்கு யாண்டு 
இரண்டாவது மாகி மாதம்‌ 14 தேதி ஆதித்தவாரமும்‌ சித்தநாம 
யோகமும்‌ பாச வர்க்கணமும்‌ கூடிய இந்நாளில்‌ சொகுமண கமல 
திரிபுவன மகாதேவ தேவோத்தமன்‌--செம்புத்‌ தீவில்‌ திராவிட 
தேசத்தில்‌ தெட்சின கயிலாசத்தில்‌-யெமாகிய மேல்‌ கரை 
யரைய நாட்டில்‌ தடமலர்‌ நற்காவிரி சூழ்ந்த திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடியரளுடைய ஈன்னாயனார்க்கும்‌ பெரிய திருவடி 
நயனற்கும்‌ இறையிலி தேவதானமாக  உதகம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்த ஊராவது :- 


கரையூர்‌ விதரித்‌ திருச்சிற்றம்பல நல்லூர்‌ நன்னாயனார்‌ 

திருவிடையாட்டத்‌ தெழுநூற்றுப்‌ பெதி மங்கலம்‌ திரு 

ஊஞ்சலூர்‌ வள்ளிபுரம்‌ வடிவுடை மங்கையும்‌ ஐநகர்‌ திருக்‌ 

காடுதுறையும்‌ --நாயனார்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆளுடை 

யார்க்கும்‌ பெரிய திருவடியாகிய நன்னாயனார்ச்கும்‌ மாசிமகத்‌ 

திருவிழா எழுந்தருளவும்‌ த்பனமாடியருளவும்‌ சற்கால நிபந்தங்‌ 

களுக்குப்‌ பெருந்திருவமுது செய்தருளவும்‌ சாத்துப்படி திருவாரா 

தனமும்‌ திருப்பணிகளும்‌ குறைவற நடத்திப்‌ போந்தருளவும்‌ 

இதுக்‌ குடலா யெப்பயப்‌ பட்டங்களுக்கும்‌ ஸ்ரீ சுந்தரத்‌ திருப்‌ 

பாண்டிக்‌ கொடுமுடி மகாதேவர்க்கும்‌ மிவ்வூர்கள்‌ உதகம்‌ பண்ணி 

கொடுத்தோம்‌.  இவ்வூர்கள்‌ எல்லா இடத்திற்கும்‌ திரிசூல 

தாபனம்‌ சக்கர தாபனக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்வ 
தாகவும்‌. 

_ திருப்பாண்டிக்‌ கொடுமுடிக்‌ கோயில்கள்‌ வரலாறு. 
தேவஸ்தான வெளியீடு 1908. 

குறிப்பு :- தென்னிந்திய கோயில்‌ சாசனங்கள்‌ நூலில்‌ 

251 காண்க. அதன்‌ முழு வாசகம்‌ இக்‌ கல்வெட்‌ 

டாகும்‌, இன்றும்‌ பெருமான்‌ கருவறைப்‌ பின்‌ : 

சுவரில்‌ உள்ளது. 


21. மைகர்‌ தொல்லெழுத்துத்‌ துறை 


படியெடுத்தவை 
No. 283 of 1961-62 


This is an inscription in Tamil characters of about the17th 
century dated in the second year of the reign of Tribhuvana- 
chakravarttigal alias Vira-Sundarapanngdyakesarivarman a ruler 
of Kongu. The details of the date are Masi 14, Sunday, Magha, 


It records a gift of the villages of Karaiyir, Tiruch- 
chirrambalanallir, Eluurruppedimaigalam, Tiru-iichalir, 
Vallipuram, Vadivudaiyamangai, Aiyan-karu and Tirukkadu- 
turai to the gods Aludaiya-nayanar and Periya-Tiruvadi- 
nayauar of Tiruppandikkodumudi by Tribhuvana-mahadeva- 
devottaman to provide for the Masi-magham festival sacred 
bath, grand food-offerings, anoiitment and other services on 
auspicious occasions. 


No. 284 of 1961-62 


This is a fragmentary Tamil record in characters of about 
the twelfth century A.D. Mentions a Rajakesarivarman, who 
may be a ruler of Kongu. Refersto Devar Ambarnatha- 
peruman, the god of Tiraikkorravayilkkug! and 81118 (sishtha)- 


perumakkal. 
No, 286 of 1961-62 


This is a fragmentary Tamilrecord in characters of about 
the eleventh century, A,D. Seems to record a gift of gold 
to provide for rice etc., (details lost) வப்‌, for food-offer- 
ings to a deity (name lost). 


நன்றி: தலைமைத்‌ தொல்லைழுத்தியலார்‌, மைசூர்‌ 
கடித எண்‌40/2/69-250 
நாள்‌ 22-10-1969 








